ஆத்மார்பண ஸ்துதி 


ஸ்ரீ காமகோடி க்ரந்தாவளி - 39 


ஸ்ரீ அப்பய்ய தீக்ஷிதர்‌ இயற்றிய 


தி 


ஆத்மார்பண ஸ்து 


ஆத்மார்பண ஸ்துதி 


ஸ்ரீ காமகோடி க்ரந்தாவளி - 39 


உண்ன. ॥ 
~2 


ஜிரா srueaeiTratenTeraT 


ஆத்மார்பண ஸ்துதி 


ஸ்ரீமத்‌ அப்பய்ய தீக்ஷிதர்‌ அவர்களால்‌ 
இயற்றப்பட்டது 


ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸ பரிவ்ராஜகாசார்ய 
ஸ்ரீ ஜகத்குரு ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளான 
ஸ்ரீ சந்த்ரசேகரேந்த்ர ஸரஸ்வதீ 
ஸ்ரீ சங்கராசார்ய ஸ்வாமிகள்‌ 
அருளிய திவ்ய ஸ்ரீமுகத்துடனும்‌ 


ய. மஹாலிங்க சாஸ்திரிகள்‌, எம்‌.ஏ., பி.எல்‌. 
தமிழில்‌ எழுதிய உரையுடனும்‌ கூடியது 


பிரசுரித்தவர்‌ 
ஸ்ரீ காமகோடி கோசஸ்தானம்‌ 
4. பிரான்ஸிஸ்‌ ஜோஸப்புத்‌ தெரு, சென்னை -1. 


ஆத்மார்பண ஸ்துதி 


பதிப்புரிமை பெற்றது 
இரண்டாம்‌ பதிப்பு: 1971 


விலை: ரூ.1.50 


லிபர்டி அச்சகம்‌. சென்னை -1 


......... மீ.ஜகத்குரு காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள்‌ 
| ஸ்ரீ சந்தர சேகரேம்த்ர ஸரஸ்வதீ 


ஸ்ரீ சங்கராசார்ய ஸ்வாமிகள்‌ 


ஸ்ரீ ஜகத்குரு காஞ்சீ காமகோடி பீடாதிபதிகள்‌ 
ஸ்ரீ சந்தர சேகரேந்த்ர ஸரஸ்வதீ 
ஸ்ரீ சங்கராசார்ய ஸ்வாமிகள்‌ 


ஆத்மார்பண ஸ்துதி 
ம்‌: ॥ 


னாரா ன்‌ உர ன்றனர்‌ 


ளை: ஈரி என ளனர்‌ | 


ஆத்மார்பண ஸ்துதி 


ஸ்ரீ: 
ஸ்ரீ முகம்‌ 


ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸ பரிவ்ராஜக ஆசார்யர்களான 
ஸ்ரீமத்‌ சங்கர பகவத்‌ பாதர்களால்‌ பிரதிஷ்டை 
செய்யப்‌ பெற்ற ஸ்ரீ காஞ்சீ காமகோடி பீடா 
தீச்வரர்களான ஜகத்குரு ஸ்ரீமத்‌ சந்த்ர 
சேகரேந்த்ர ஸரஸ்வதீ ஸ்ரீபாதர்‌ 
களால்‌ நாராயணஸ்மரணம்‌ 
செய்யப்படுகிறது. 


சிவதத்வ விவேகம்‌, சிவார்க்கமணி தீபிகை முதலிய நூற்று நான்கு (104) 
நூல்களை இயற்றியுள்ளவர்களாயும்‌, சிவபக்தர்களுடைய முன்னணியில்‌ இருப்பவர்‌ 
களுமான ஸ்ரீ அப்பய்ய தீக்ஷிதர்‌ அவர்களின்‌ கிரந்தங்களுள்‌ “அத்மார்ப்பண ஸ்துதி: 
என்னும்‌ பெயருடைய ஸ்தோத்ர ரத்னமானது மேன்மையுடன்‌ விளங்குகிறது. 
ஏனெனில்‌, இது தன்‌ மனதின்‌ எண்ணத்தைப்‌ பரிசோதித்துப்‌ பரர்க்க விருப்பமுடை 
யவர்களான ஸ்ரீ தீக்ஷிதர்‌ அவர்களினால்‌ ஸ்வயமாகவே ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட 
உன்மாதாவஸ்தையில்‌ இயற்றப்பட்டதால்‌ 'உன்மத்தபஞ்சாசத்‌: என்று புகழ்பெற்ற 
தாகவும்‌ பரமேச்வரனிடம்‌ தன்னுடைய ஸகல சொத்துக்களையும்‌ அர்ப்பணம்‌ 
செய்வதையே கருத்தாகக்‌ கொண்டிருப்பதால்‌ பெயர்ப்‌ பொருத்தமுடையதாகவும்‌ 
இருக்கிறது. இத்தகைய உயர்ந்த கிரந்தத்தை ஸம்ஸ்கிருத பாஷை அறியாதவர்‌ 
களும்‌ எளிதில்‌ புரிந்துகொள்வதற்காக தமிழில்‌ ப்ரதிபதார்த்தம்‌ கருத்துரை இவைக 
ளுடன்‌ ஸ்ரீ காமகோடி கோச ஸ்தான நிர்வாஹிகள்‌ வெளியிட்டு நம்‌ முன்னிலையில்‌ 
வைத்துள்ளதைப்‌ பார்த்து மிகவும்‌ ஸந்தோஷிக்கிறோம்‌. 


இந்த உயர்ந்த ஸ்தோத்ரத்தை படிப்பது, சிரவணம்‌ செய்வது முதலியவை 
களால்‌ ஸர்வேச்வரனை ஸேவிக்கிற பக்தர்களும்‌, இவ்விதமே உத்தம கிரந்தங்க 
ளை ப்ரசாரம்‌ செய்துகொண்டு அதன்‌ மூலம்‌ உலகத்திற்கு உபகாரம்‌ செய்துவரும்‌ 
ஸ்ரீ கோச ஸ்தான நிர்வாஹகர்களும்‌ ஸ்ரீ சந்த்ர கெளளீசருடைய க்ருபைக்கு தகுதி 
யுடையவர்களாக ஆகி எல்லா ச்ரேயஸ்களையும்‌ அடையட்டும்‌ என்று ஆசீர்வதிக்கி 
றோம்‌. 


நாராயணஸ்ம்ருதி: 
விஜயயாத்ராஸ்தானம்‌ 
ஸ்ரீ காஞ்சீக்ஷேத்ரம்‌ 
மன்மத - பெளஷ - சுத்ததசமீ. 


ஆத்மார்பண ஸ்துதி 


உபோத்காதம்‌ 


ஸ்ரீமத்‌ அப்பய்ய தீக்ஷிதர்‌ 


வட ஆற்காடு ஜில்லாவில்‌ ஆரணிக்குப்‌ பக்கத்தில்‌ அடையப்பலம்‌ என்று ஒரு 
கிராமம்‌ இருக்கிறது. அங்கு பாரத்வாஜ கோத்திரத்தைச்‌ சேர்ந்த ஸ்ரீரங்கராஜ தீக்ஷிதர்‌ 
வசித்து வந்தார்‌. அவருக்குப்‌ புதல்வராக ஸ்ரீமான்‌ அப்பய்ய தீக்ஷிதர்‌ 4.ற.1520 - ல்‌ 
அவதரித்தார்‌. தீக்ஷிதருக்கு மாதுல க்ருஹம்‌ விரிஞ்சிபுரத்தில்‌. ஸ்ரீரங்கராஜ தீக்ஷித 
ரின்‌ தகப்பனார்‌ பிரஸித்தி பெற்ற ஆசார்ய தீக்ஷிதர்‌. அவர்‌ விஜயநகரம்‌ கிருஷ்ண 
தேவராயரால்‌ தன்‌ ஆஸ்தானத்தில்‌ விசேஷமாக கெளரவிக்கப்பட்டவர்‌. அவருடைய 
இரண்டாவது ஸம்ஸாரம்‌ ஒரு வைஷ்ணவ கன்னிகை. இந்த இளைய ஸம்ஸாரத்‌ 
திற்கு முதல்பிள்ளையாக பிறந்தவர்‌ ஸ்ரீரங்கராஜ தீக்ஷிதர்‌. அத்வைதத்தில்‌ இரண்டு 
கிரந்தங்களை இயற்றியிருக்கிறார்‌. மேலும்‌ அவர்‌ விச்வஜித்‌ யாகத்தைச்‌ செய்தவர்‌. 
விச்வஜித்‌ யாகத்தில்‌ தன்‌ சொத்துக்கள்‌ பூராவாக வினியோகம்‌ செய்துவிட 
வேண்டும்‌. இத்தகைய யாகத்தை ரகு மஹாராஜா செய்ததாக ரகுவம்சத்தில்‌ நாம்‌ 
படிக்கிறோம்‌. அந்த மஹானுடைய மூத்த குமாரர்‌ ஸ்ரீமத்‌ அப்பய்ய தீக்ஷிதர்‌. 
இரண்டாவது குமாரர்‌ ஆச்சான்‌ தீக்ஷிதர்‌. இந்த ஆச்சான்‌ தீக்ஷிதருடைய பெளத்ரரும்‌ 
நாராயண தீக்ஷிதருடைய புத்ரரும்‌ தான்‌ ஸ்ரீ நீலகண்ட தீக்ஷிதர்‌ என்ற பிரஸித்தி 
யைப்‌ பெற்ற கவி. 


ஸ்ரீமத்‌ அப்பய்ய தீக்ஷிதர்‌ தன்‌ தகப்பனாரிடமே சகல வித்தைகளையும்‌ 
இருபது வயதுக்குள்‌ கற்றுணர்ந்தார்‌. சிவரஹஸ்யத்தில்‌ பகவத்பாத ஸ்ரீ சங்கராசாரி 
யர்‌, ஸ்ரீ ஹரதத்தாசாரியர்‌ இவர்களின்‌ அவதாரத்தைப்‌ பற்றி பிரஸ்தாபித்து விட்டு 
ஸ்ரீமத்‌ அப்பய்ய தீக்ஷிதரின்‌ அவதாரமும்‌ கூறப்பட்டிருக்கிறது - 

அண்ண எ க னர்‌ எர | 

ளகர: எள்‌: | 

அண என எள்‌ wr Terran ॥ 


தீக்ூிதோ(அ)பி பவேத்‌ கங்சித்‌ மதமோ பூ/ஸுரோ(ஆம்பி:கே | 
பா-ஸுராசாரநிரத: ஹைவஸ்ச:₹ந்தோ₹கஃவம்றஜ: | 
ஸைவஸாஸ்த்ரம்‌ ததா: பூ*மெள லுப்தம்‌ விஸ்தாரயிஷ்யதி ॥ 


ஸ்ரீ தீஷிதருடைய உண்மைப்‌ பெயர்‌ வினாயக ஸுப்ரஹ்மண்யன்‌. “அப்பய்‌ 
யா” என்ற செல்வப்‌ பெயரே உலகப்‌ பிரசித்தி பெற்றதாக ஆகியது. 


ஸ்ரீ அப்பய்ய தீக்ஷிதர்‌ அதிபால்யவயதிலேயே புகழ்பெற்ற பண்டிதரானார்‌. 
அக்காலத்தில்‌ ராஜநாத டிண்டிம ஸார்வபெளம கவி என்ற பெரியவர்‌ ஒருவர்‌ 


KZ 


ஆத்மார்பண ஸ்துதி 


இருந்தார்‌. டிண்டிம கவிகள்‌ விஜயநகர ராஜ்யத்தின்‌ ஆதரவு பெற்று விளங்கினவர்‌ 
கள்‌. ஸார்வபெளம கவி ஸ்ரீமத்‌ அப்பய்ய தீக்ஷிதரைப்‌ பற்றி புகழ்ந்து போற்றிய 
கவிதை ஒன்று கர்ண பரம்பரையில்‌ வந்திருக்கிறது. இவர்கள்‌ சந்தித்த போது 
அப்பய்ய தீக்ஷிதருக்கு இருபது வயதும்‌ ஸார்வபெளம கவிக்கு வயது எண்பதும்‌ 
இருக்கலாம்‌. 


கிருஷ்ணதேவராயர்‌ 1528- ல்‌ காலமானார்‌. அவருக்குப்‌ பின்‌ அவருடைய 
இளைய சகோதரன்‌ அச்யுதராயன்‌ 1542 முடிய அரசுரிமை செலுத்தினான்‌. அவரு 
டைய தம்பி பிள்ளை ஸதாசிவராயன்‌ பின்பு பட்டத்திற்கு வந்தான்‌. ஸதாசிவராயன்‌ 
சிறியவனானபடியால்‌ கிருஷ்ண தேவராயனின்‌ மாப்பிள்ளையான ராமராயர்‌ ரட்சக 
னாக விருந்து ராஜ்ய பரிபாலனம்‌ செய்து வந்தார்‌. ஸதாசிவராயர்‌ வயது வந்த 
பின்னும்‌ சாமர்த்தியசாலியாக இல்லாததால்‌ ராஜ்யபாரம்‌ ராமராயர்‌ கையிலேயே 
தங்கி விட்டது. ஸதாசிவராயர்‌ பெயருக்கு மட்டும்‌ அரசனாக விருந்தார்‌. 


அந்தக்காலத்தில்‌ தஞ்சாவூர்‌ ராஜ்யம்‌ சாளுவ விர நரஸிம்மனின்‌ கையில்‌ 
இருந்தது. ராமராயனின்‌ நெருங்கிய உறவினரான சின்ன திம்மன்‌ திருச்சிறாப்பள்ளி 
யிலிருந்து கொண்டு தெற்கு பிராந்தியங்களை விஜயநகர ஆட்சிக்கு உட்படுத்தி 
ஏகாதிபத்தியத்தின்‌ ராஜப்ரதிநிதியாக விளங்கி வந்தார்‌. அவர்‌ ஆட்சிகாலம்‌ 1542 
முதல்‌ 1550 வரை. சின்ன திம்மன்‌ சோழ கேரள பாண்டிய தேசங்களுடன்‌ திருவனந்‌ 
தபுரத்தையும்‌ தென்‌ கிழக்குக்‌ கடற்கரை ராஜ்யங்களையும்‌ ஜயித்து ஜயஸ்தம்பங்‌ 
களை நாட்டினார்‌. இந்த திக்விஜயங்களைப்‌ பற்றியும்‌ சின்ன திம்மனின்‌ வம்சபரம்ப 
ரை முதலிய பெருமைகளைப்‌ பற்றியும்‌ ஸ்ரீமத்‌ அப்பய்ய தீக்ஷிதர்‌ தன்னால்‌ 
எழுதப்பட்ட யாதவாப்யுதய மஹா காவியத்தின்‌ வியாக்யானத்தின்‌ முன்னுரையில்‌ 
தெரிவிக்கிறார்‌. சின்னதிம்மனின்‌ வேண்டுகோளுக்கு இணங்கித்தான்‌ அந்த வியாக்‌ 
யானத்தை எழுத நேர்ந்ததெனவும்‌ விளக்குகிறார்‌. சுமார்‌ முப்பது வயதில்‌ ஸ்ரீ தீக்ஷி 
தர்‌ இந்த வியாக்யானத்தை எழுதியிருக்கலாம்‌. : 


இதே காலத்தில்‌ தஞ்சாவூர்‌ அரசரான வீர நரஸிம்மனும்‌ ஸ்ரீமத்‌ தீக்ஷிதர்‌ 
அவர்களைப்‌ பாராட்டிப்‌ போற்றி வந்தார்‌ என்று ஊகிக்க இடமிருக்கிறது. ஸ்ரீ தீக்ஷிதர்‌ 
சிதம்பரத்தில்‌ வாஜபேய யாகம்‌ செய்தபொழுது அவபிருத ஸ்னானத்தன்று அரசர்‌ 
அவருக்குக்‌ குடை பிடித்தார்‌ என்று சரித்திரம்‌ கூறுகிறது. 


விஜயநகரத்தில்‌ ஆட்சிபுரிந்து வந்த ராமராயன்‌ வைஷ்ணவன்‌. ராஜகுருவான 
தாதாசாரியரின்‌ ஊழியன்‌. அக்காலத்தில்‌ ராஜாச்சயபலத்தை வைத்துக்‌ கொண்டு 
தாதாசாரியர்‌ வைஷ்ணவ சமயத்தை விஸ்தரிக்கப்‌ பெருமுயற்சிகள்‌ எடுத்துக்‌ 
கொண்டார்‌. அவருடன்‌ எதிர்த்துப்‌ போராடி சைவ ஸமயத்தை அழிவினின்றும்‌ 
காப்பாற்றும்‌ பொறுப்பு ஸ்ரீமத்‌ அப்பய்ய தீக்ஷிதருக்கு ஏற்பட்டது. அப்பய்ய தீக்ஷிதரின்‌ 
கவிதைகளிலும்‌ அக்காலத்தில்‌ சைவ சமயத்திற்கு நேர்ந்த விபத்து நன்று விளங்கு 
கிறது. சைவ சமயத்தை நாட்டினின்றும்‌ விரட்டி விடுவதென்றும்‌ நாடு முழுவதும்‌ 
வைஷ்ணவ ஸமயத்தை நிலைநாட்டி விடுவதென்றும்‌ வைஷ்ணவ ப்ரசாரகர்கள்‌ 
கங்கணம்‌ கட்டிக்கொண்டனர்‌. ராமராயன்‌ பொருள்‌ உதவி செய்து தன்‌ ஆதரவையும்‌ 
இந்த விஷமமான இயக்கத்திற்குத்‌ தந்தான்‌. ஸ்ரீமத்‌ அப்பய்ய தீக்ஷிதர்‌ இந்த விபரீத 


இதி 


ஆத்மார்பண ஸ்துதி 


முயற்சிகளை முன்னேற விடாமல்‌ தடுத்து சைவ சாஸ்திரத்தை சீர்குலையாமல்‌ 
பரிபாலித்து நாடெங்கும்‌ பரவச்‌ செய்யப்‌ பல பல வருஷங்கள்‌ பாடுபட்டார்‌. 


1565 ல்‌ தலைக்கோட்டை யுத்தத்தில்‌ துலுக்க சாம்‌ ராஜ்யம்‌ வெற்றி பெற்றது. 
ராமராயர்‌ தன்னுடைய 97 - வது வயதில்‌ யுத்த களத்தில்‌ வீரஸ்வர்க்கம்‌ எய்தினார்‌. 
விஜய நகரம்‌ சத்ருக்களின்‌ வெறியாட்டத்திற்குப்‌ பாத்திரமாகி தவிடு பொடியாகியது. 
சரித்திரப்பிரஸித்தி பெற்ற அந்த அழகிய நகரம்‌ இப்போது மண்ணுக்குள்‌ புதைந்து 
கிடக்கிறது. 1567 ல்‌ சதாசிவன்‌ காலமானார்‌. ராமராயனின்‌ தம்பியான திருமலை 
பெனுகொண்டாவில்‌ தன்னை அரசனாக்கிக்‌ கொண்டான்‌. விஜயநகர ஏகாதிபத்யம்‌ 
சீர்‌ குலைந்தபின்‌ வேலூர்‌ சிற்றரசனான சின்ன பொம்ம நாய்க்கன்‌ தன்னை வலுப்‌ 
படுத்திக்‌ கொண்டு முன்னணிக்கு வந்தான்‌. அவனுடைய உதவி ஸ்ரீமத்‌ அப்பய்ய 
தீக்ஷிதருக்குக்‌ கிடைத்தது. சின்ன பொம்மன்‌ நல்ல சிவ பக்தன்‌. அவன்‌ ராஜ்ய காலம்‌ 
1549 முதல்‌ சுமார்‌ முப்பது வருஷங்கள்‌. ஸ்ரீமத்‌ அப்பய்ய தீக்ஷிதரை அதிக காலம்‌ 
ஆதரித்தவன்‌ சின்ன பொம்மனே. இந்த நீடித்த காலத்தில்‌ அவன்‌ உதவி பெற்று ஸ்ரீ 
தீக்ஷிதர்‌ அவர்கள்‌ சைவ சமய பிரசாரம்‌ செய்து வெற்றிக்கொடி நாட்டினார்கள்‌. 
பதினான்கிற்கு குறையாமல்‌ சைவ சாஸ்திர கிரந்தங்களை அவர்‌ இயற்றினார்‌. 
அவற்றில்‌ முக்கியமானது சிவார்க்கமணி தீபிகை. இது ஸ்ரீகண்ட பாஷ்யத்தின்‌ 
விரிவுரை. இப்பெரிய சாஸ்திரத்தின்‌ கர்த்தாவான ஸ்ரீ தீக்ஷிதரை சின்ன பொம்மன்‌ 
கனகாபிஷேகம்‌ செய்து கெளரவித்தான்‌. இந்தக்‌ கனகாபிஷேகத்தைப்‌ பற்றி 
அடையப்பலம்‌ ஜ்வர கண்டேச்வரரின்‌ ஆலயத்திலிருக்கும்‌ 1582 A.ற. தேதி யிட்ட 
சிலாலேகம்‌ குறிப்பிடுகிறது. ஸ்ரீ தீக்ஷிதர்‌ அந்தக்‌ கோவிலை ஜீர்ணோத்தாரணம்‌ 
செய்ததாகவும்‌ அதன்‌ மூலம்‌ அறிகிறோம்‌. மேலும்‌ அந்தக்‌ கல்வெட்டினால்‌ நாம்‌ 
அறிந்து கொள்ளும்‌ முக்கியமான விஷயம்‌ என்னவென்றால்‌ சிவார்க்கமணி 
தீபிகையை ஐந்நூறு வித்வான்கள்‌ ஸ்ரீ தீக்ஷிதர்‌ அவர்களிடமே பாடம்‌ கேட்டார்கள்‌ 
என்றும்‌ அவ்வித்வான்களுக்கு சின்ன பொம்மன்‌ வர்த்தனைகள்‌ ஏற்படுத்தி வசதிகள்‌ 
செய்து கொடுத்தான்‌ என்றும்‌ அறிகிறோம்‌. இப்பண்டிதர்கள்‌ மூலம்‌ சைவ சமயமா 
னது நாடெங்கும்‌ பரப்பப்பட்டது. வைஷ்ணவ சமய பிரசாரம்‌ ஓங்காமல்‌ தடுக்கப்‌ 
பட்டது. ஸ்ரீ தீக்ஷிதர்‌ அவர்கள்‌ கிரந்தங்கள்‌ இயற்றியதுடன்‌ நிற்காமல்‌ வாதங்கள்‌ 
செய்தும்‌ விரோதிகளை ஒடுக்கினார்கள்‌. ஸ்ரீ தீக்ஷிதர்‌ அவர்கள்‌ இந்த விதமான 
தொடர்ந்த எதிர்ப்‌ பிரசாரத்தின்‌ மூலம்‌ வைஷ்ணவ குருக்களின்‌ விரோதச்‌ செயல்க 
ளுக்கு இலக்கானார்‌ என்று பல கதைகள்‌ கூறப்படுகின்றன. அவரால்‌ இயற்றப்பட்ட 
நிக்ரஹாகஷ்டத்தைப்‌ படித்துப்‌ பார்த்தால்‌ ஒருவாறு அத்தகைய கதைகள்‌ 
உண்மையாகவே இருந்திருக்க வேண்டும்‌ என்று தோன்றுகிறது. இவ்விதம்‌ தன்‌ 
உயிரையும்‌ பெரிதாய்‌ நினையாமல்‌ பகவத்‌ கிருபையையே நம்பி ஸ்ரீ தீக்ஷிதர்‌ 


அவர்கள்‌ சைவ சாஸ்த்ர ப்ரதிஷ்டாபனம்‌ செய்தார்கள்‌. daT 1 8 


Terra மைவமாஸ்த்ரம்‌ ததா: பூ*மெள லுப்தம்‌ விஸ்தாரயிஷ்யதி என்ற 
ரஹஸ்ய வாக்கியத்தை மெய்ப்பித்தார்கள்‌. ஸ்ரீகீண்ட“மதப்ரதீஷ்டாபனசார்ய: என்று 
அவரை எல்லோரும்‌ கொண்டாடினார்கள்‌. 


ஆத்மார்பண ஸ்துதி 


ஆனால்‌ தீக்ஷிதர்‌ அவர்கள்‌ அத்வைதீ. சிவத்வேஷிகளை எதிர்ப்பதற்காக அவர்‌ 
கட்சி கட்டினாரே ஒழிய சிவ விஷ்ணு பேதம்‌ அற்றவர்‌. இதை அவர்களே கூறுகிறா 
ர்கள்‌. 


ண! எள ஏண்ணா ரான என: 
எனக்‌ ௭ எ: Te ஊர்‌ ளை | 
௭௪ எனி எனச்‌ ௭18 எஎஏ எளி எள ॥ 


விஷ்ணுர்வா றங்கரோ வா ங்ருதியிகசர கி:ராமஸ்து தாத்பர்யபூ-மி:, 
நாஸ்மாகம்‌ தத்ர வாத:: ப்ரஸரதி கிமபி ஸ்பஷ்டமத்‌£வைதபா“ஜாம்‌ | 
கிந்த்வீமத்‌'வேஷகா£டா“னலகலிதஹ்ரு'தா£ம்‌ துர்மதீனாம்‌ து:ருக்த்‌: 
பஃங்க்தும்‌ யத்னோ மமாயம்‌ ந ஹி ப*வது ததோ விஷ்ணுவித்‌*வேஷமஙங்கா ॥ 


அந்தக்‌ காலத்தில்‌ நிருஸிம்மாச்ரம ஸ்வாமிகள்‌ என்ற பெரியவர்‌ ஒருவர்‌ 
இருந்தார்‌. அவர்‌ ஸ்ரீ தீக்ஷிதரிடம்‌ தெரிவித்துக்‌ கொண்டார்‌ “இந்த சைவ 
வைஷ்ணவச்‌ சண்டையில்‌ உங்கள்‌ காலம்‌ கழிந்து விட்டதே. அத்வைதத்தை முக்கி 
யமாகக்‌ கொண்டு நீங்கள்‌ சில கிரந்தங்கள்‌ இயற்றவேண்டாமா” என்று. இந்த 
ஸூசனையின்‌ பேரில்தான்‌ ஸ்ரீதீ்க்ஷிதர்‌ அவர்கள்‌ தன்னுடைய 104 கிரந்தங்களிலும்‌ 
சிறந்ததான ஆசந்த்ரார்க்க ஸ்தாயியான பரிமளம்‌ என்ற கல்பதரு வியாக்யானத்தை 
இயற்றினார்கள்‌. தொடர்ந்து சில அத்வைத கிரந்தங்களையும்‌ இயற்றினார்கள்‌. 


அத்வைத ஸ்தாபனத்திற்கு விசிஷ்டாத்வைத த்வைத மத கண்டனம்‌ அவசிய 
மானதால்‌ அத்தகைய கண்டன கிரந்தங்களையும்‌ ஸ்ரீதீக்ஷிதர்‌ இயற்றினார்‌. ஆனால்‌ 
கண்டிப்பதற்கு முன்‌ அந்த அந்த மதங்களை தன்‌ வாக்கினாலேயே விளக்கி சில 
கிரந்தங்களெழுதினார்கள்‌. ஆகையால்‌ மூன்று மதஸ்தர்களுக்கும்‌ ஆதாரமாக உள்ள 
கிரந்தங்களைச்‌ செய்திருக்கிறார்கள்‌. சைவத்தையும்‌ சேர்த்தால்‌ நான்கு மதங்கள்‌; 
இவைகளை எடுத்துரைக்கும்‌ அவர்களுடைய கிரந்தம்‌ எஎஙஎ₹: சதுமதஸார: 
எனப்படும்‌. ஸ்ரீ தீக்ஷிதர்‌ அவர்கள்‌ மேற்படி மதங்கள்‌ பரஸ்பரம்‌ விரோதிகள்‌ அல்ல 
வென்றும்‌ அத்வைத்திற்கு ஏறும்‌ படிக்கட்டுகள்‌ என்றும்‌ நிரூபணம்‌ செய்திருக்கிறா 
ர்கள்‌. மேலும்‌ ரத்னத்ரய பரீக்ஷையில்‌ சிவன்‌, அம்பிகை, விஷ்ணு இவர்களின்‌ 
அபேதத்தையும்‌ விளக்கியிருக்கிறார்கள்‌. 


ஸ்ரீ தீக்ஷிதர்‌ அவர்களை வித்வத்‌ பரம்பரையானது அணைக்‌; 
அத்‌” வைதவித்‌:யா சார்ய: என்றும்‌ ஸ்ரீகண்ட“மதப்ரதீஷ்டாபக: என்றும்‌ 
எகா சதுரதி*கமமதப்ப:ந்த*கதா என்றும்‌ போற்றியதில்‌ 
ஆச்சரியமில்லை. 


EZ 


ஆத்மார்பண ஸ்துதி 


தீக்ஷிதர்‌ அவர்களை கண்ட*தேவர்‌ என்ற மஹா மீமாம்ஸகர்‌ 
மீமாம்ஸகமூர்த*ந்ய: என்று தன்‌ கிரந்தத்தில்‌ போற்றியிருக்கிறார்‌. தீக்ஷிதர்‌ 
மீமாம்ஸா சாஸ்திரத்தில்‌ அநேக க்ரந்தங்களை இயற்றியுள்ளார்‌. 


இது மட்டுமல்லாமல்‌ அலங்கார சாஸ்திரத்திலும்‌ குவலயானந்தம்‌ சித்திர 
மீமாம்ஸா முதலிய உயரிய கிருதிகளைச்‌ செய்திருக்கிறார்‌. சில ஸ்தோத்திரங்க 
ளையும்‌ அவர்கள்‌ இயற்றியுள்ளார்கள்‌. இவைகளில்‌ வரதராஜ ஸ்தவம்‌, துர்க்கா 
சந்திரகலாஸ்துதி, ஆத்மார்ப்பண ஸ்தவம்‌ முதலியவை முக்கியமானவைகள்‌. 
குவலயானந்தத்திலும்‌ விதிரஸாயனம்‌ என்ற மீமாம்ஸா கிரந்தத்திலும்‌ அவர்கள்‌ 
விஜய நகரம்‌ மன்னன்‌ வெங்கிடபதியைப்பற்றிப்‌ பேசுகிறார்கள்‌. பேணு கொண்டா 
வில்‌ ஸ்ரீரங்கர்‌ என்ற அரசன்‌ 1574 முதல்‌ 1585 வரை ஆண்டார்‌. பின்பு ஸ்ரீரங்கனின்‌ 
தம்பி வெங்கடபதி (முதலாவது) அரசுரிமை செலுத்தினார்‌. அவர்‌ ராஜ்ய காலம்‌ 1585 
முதல்‌ 1614 வரை ஆகையால்‌ ஸ்ரீ தீக்ஷிதர்‌ அவர்களின்‌ முதிர்ந்த வயதில்‌ எழுதப்‌ 
பட்டவை மேற்‌ கூறிய இரண்டு கிரந்தங்களும்‌. 


ஸித்தாந்த கெளமுதி எழுதிய பட்டோஜி தீக்ஷிதர்‌ ஸ்ரீ தீக்ஷிதர்‌ அவர்களின்‌ 
சிஷ்யர்‌. பட்டோஜிக்கு ஸ்ரீ தீக்ஷிதர்‌ அவர்கள்‌ வேதாந்தமும்‌ மீமாம்ஸையும்‌ கற்பித்‌ 
தார்கள்‌. பட்டோஜியை வேங்கிடபதியிடம்‌ அழைத்துச்‌ சென்று ஆதரவு வாங்கித்‌ 
தந்தார்‌. இரண்டொரு வருஷங்கள்‌ பட்டோஜி வேங்கிடபதியின்‌ ஆதரவில்‌ இருந்த 
தாகத்‌ தெரிகிறது. ஸ்ரீ தீக்ஷிதர்‌ அவர்களின்‌ பிரேரணையின்‌ பேரில்‌ பட்டோஜி 
அத்வைதத்திலும்‌ மீமாம்ஸையிலும்‌ இரண்டு கிரந்தங்களை இயற்றினார்‌. 
மீமாம்ஸா கிரந்தமான ப ட வில்‌ பட்டோஜி தன்‌ குரு 
வணக்கத்தைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளும்‌ சுலோகம்‌ பின்வருமாறு: 


னன்‌ எக கொக்‌ TIT | 
ஏரிகள்‌ எண்ணை எள்‌ | 


அப்பய்யத்‌க்ஷிதேந்த்‌:ர நமேஷவித்‌:யாகு:ரூனஹம்‌ நெளமி | 
யத்க்ருதிபோஃதா4போஃதெள”* வித்‌:வத₹வித்‌:வத்‌:விபா*ஜகோபாதீ* ॥ 


இதில்‌ அவர்‌ கூறியது என்னவென்றால்‌ ஸ்ரீமத்‌ அப்பய்ய தீக்ஷிதர்‌ இயற்றிய கிரந்தங்‌ 
களைப்‌ படித்தவர்‌ தான்‌ வித்வான்‌ என்றும்‌ அவைகளைப்‌ படிக்காதவர்‌ வித்வான்‌ 
ஆகமாட்டான்‌ என்றும்‌. அவர்கள்‌ காலத்திலேயே அவர்களை வித்வான்கள்‌ ரணி 
ர்க: த்‌£விதீயமமங்கர: என்று போற்றினார்கள்‌. இரண்டாவது சங்கரருடைய 
அவதாரம்‌ என்பது பொருள்‌. ஸ்ரீ நீலகண்ட தீக்ஷிதர்‌ (தீக்ஷிதர்‌ அவர்களின்‌ தம்பி 
பேரன்‌) கங்காவதரணத்தில்‌ பத்து சுலோகங்களில்‌ தன்‌ பெரிய தாத்தாவின்‌ மஹிமை 
களை வருணித்திருக்கிறார்‌. ஸ்ரீ தீக்ஷிதர்‌ அவர்களின்‌ மருமான்‌ ஸமரபுங்கவ 
தீக்ஷிதர்‌ தன்‌ யாத்ரா பிரபந்த சம்பூவில்‌ தன்‌ மாதுலரின்‌ பெருமைகளை விஸ்தா 
ரமாக வருணித்திருக்கிறார்‌. ஸமகாலத்தில்‌ இருந்தவர்களே ஸ்ரீதீக்ஷிதர்‌ அவர்களை 
ஒரு அவதார புருஷர்‌ என்றே எண்ணினார்கள்‌. 


ட 


ஆத்மார்பண ஸ்துதி 


ஸ்ரீ தீக்ஷிதர்‌ அவர்கள்‌ கடைசிக்காலத்தில்‌ சிதம்பரத்தில்‌ வசித்து வந்தார்கள்‌. 
அங்கு தான்‌ முக்தியடைந்தார்கள்‌. ஸ்ரீ நடராஜாவின்‌ அடியார்களான சிதம்பரம்‌ 
தீக்ஷிதர்கள்‌ பரம்பரையில்‌ ஒரு வரலாறு வழங்கி வருகிறது. அதாவது தீக்ஷிதர்‌ 
அவர்களின்‌ நிர்யாண சமயத்தில்‌ ஸ்ரீநடராஜ ஸந்நிதியில்‌ இருந்த தீக்ஷிதர்கள்‌ கண்ட 
காட்சி என்னவென்றால்‌ ஸ்ரீ தீக்ஷிதர்‌ ஸ்ரீ நடராஜ ஸந்நிதியில்‌ விரைந்து வந்து பஞ்சா 
க்ஷரப்படியேறி மூலபிம்பத்தில்‌ ஜக்கியமானார்கள்‌ என்றவாறு. ஸ்ரீ தீக்ஷிதர்‌ அவர்கள்‌ 
73 வது வயதில்‌ முக்தியடைந்தார்கள்‌. அதாவது 1593 ல்‌. அநேகம்‌ தீக்ஷிதேந்திர 
விஜயங்கள்‌ இருந்ததாகத்‌ தெரிகிறது. என்ப்ரபிதாமஹர்‌ மஹாமஹோபாத்யாய 
மன்னார்குடி ராஜு சரஸ்திரிகள்‌ அவர்கள்‌ சது: ச்லோகீ வியாக்யா என்ற கிரந்தத்தில்‌ 
ஸ்ரீத்க்ஷிதர்‌ அவர்களின்‌ காலத்தைச்‌ பற்றி விசாரிக்கும்போது பழைய தீக்ஷிதேந்திர 
விஜயம்‌ ஒன்று இருந்ததாகவும்‌ அதிலிருந்து விருத்தர்கள்‌ வழங்கி வந்த 
சுலோகத்தால்‌ ஸ்ரீ தீக்ஷிதர்‌ அவர்கள்‌ விக்ரம வருஷத்தில்‌ வருஷத்தில்‌ பிறந்து 
விஜய வருஷத்தில்‌ ஸ்வர்கா ரோஹணம்‌ செய்தார்கள்‌ என்று தெரிவதாயும்‌ குறிப்பு 
தருகிறார்கள்‌. இந்த தீக்ஷிதேந்திர விஜயம்‌ இப்போது எங்கிருக்கிறதோ தெரிய 
வில்லை நூறு வருஷங்களுக்கு முன்‌ என்‌ ப்ரபிதாமஹாள்‌ காலத்தில்‌ இருந்த 
சிவானந்தயோகி என்ற ஒரு பெரியவர்‌ (கடயம்‌ சேஷ தீக்ஷிதர்‌) ஸ்ரீ தீக்ஷிதர்‌ 
அவர்களின்‌ சரித்திரத்தை சம்புவாக எழுதி யிருக்கிறார்கள்‌. அது காரத்தூர்‌ கணபதி 
சாஸ்திரிகள்‌ அவர்களால்‌ சுமார்‌ முப்பது வருஷங்களுக்கு முன்‌ வெளியிடப்பட்டது. 
சிவானந்தருக்கு ஸ்ரீ தீக்ஷிதர்‌ அவர்களின்‌ பிறந்த வருஷம்‌ மாதம்‌ தேதி முதலிய 
விவரங்கள்‌ கிடைக்காததால்‌ அவர்‌ நஷ்ட ஜாதக கணனம்‌ செய்து பிரமாதி 
வருஷத்தில்‌ ஸ்ரீ தீக்ஷிதர்‌ பிறந்தார்‌ என்று பிரகடனம்‌ செய்தார்‌. ஜாதகத்தையும்‌ 
நஷ்ட ஜாதக கணனப்படி வெளியிட்டார்‌. இதை நம்பி வெகு பேர்கள்‌ ஸ்ரீ தீக்ஷிதர்‌ 
அவர்களின்‌ காலத்தை 1553 முதல்‌ 1626 வரை என்று நிர்ணயித்தார்கள்‌. இது 
பொருந்தாது என்றும்‌ உண்மையான காலம்‌ 1520 முதல்‌ 1593 வரை என்றும்‌ நான்‌ 
Madras Oriental Researoh Journal 1928-29 வருஷங்களில்‌ இரண்டு ஆராய்ச்சிக்கட்டுரைகள்‌ 
எழுதியிருக்கிறேன்‌. சமீபத்தில்‌ மைசூரில்‌ பிரணதார்த்தி ஹரசாஸ்திரிகளால்‌ 
வெளியிடப்பட்ட ஊளை ரத்‌:னத்ரயபரோக்ஷா முன்னுரையிலும்‌ ஆங்கிலத்‌ 


தில்‌ இந்தக்‌ கால நிர்ணயத்தைப்பற்றி எழுதியிருக்கிறேன்‌. என்‌ ப்ரபிதாமஹாள்‌ 
வர்ற எனா ளா தக்ஷித வம்மாப*ரணம்‌ என்ற ஒரு கத்ய க்ரந்தம்‌ இயற்றி 
யிருக்கிறார்கள்‌. தீக்ஷித நவரத்னமாலிகையும்‌ ஒன்று இயற்றியிருக்கிறார்கள்‌. 
தீக்ஷித வம்சாபரணத்தை ஈச்வர கிருபை இருந்தால்‌ வெளியிடவேண்டும்‌ என்று உத்‌ 
தேசம்‌. அடையப்பலம்‌ வம்சத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ பரம்பரையை 
அதில்‌ தேடிக்கொள்ளலாம்‌. அவர்கள்‌ ஒன்றுகூடி ஆதரித்தால்‌ அதை வெளியிவிடு 
வது சுலபமாகும்‌. 


ஆத்மார்ப்பண ஸ்துதியை ஸ்ரீமத்‌ தீக்ஷிதர்‌ அவர்கள்‌ இயற்றியதைப்‌ பற்றி ஒரு 
கதை சொல்லபடுகிறது. ஸ்ரீத்க்ஷிதர்‌ அவர்கள்‌ ஒரு சமயம்‌ தன்னையே தான்‌ பரீக்ஷி 
த்துக்‌ கொள்ள நினைத்தார்கள்‌. தன்னை மறந்திருக்கும்‌ நிலையிலும்‌ சித்த சுத்தி 
இருக்கிறதா என்று அறிய விரும்பினார்கள்‌. 


தது 


ஆத்மார்பண ஸ்துதி 
என்ள எள ராம்‌ ணர்‌ Ef எனா | 
னா எனச்‌ எள எள ஈகா ॥ 


றுப-ம்‌ வா யதி: வா பாபம்‌ யந்ந்ருணாம்‌ ஹ்ருதி: ஸம்ஸ்திதம்‌ | 
ஸுகூ்ட“மபி தஜ்ஜ்ஜேயம்‌ ஸ்வப்ரவாக்யாத்‌ ததா: மதா3த்‌ ॥ 


ஒரு மனிதனின்‌ அந்தரங்க சுத்தியை அவனுடைய ஸ்வப்னப்பிதற்றல்களிலி 
ருந்தும்‌ அவனுடைய உன்மத்தாவஸ்தையிலிருந்தும்‌ அறியலாம்‌ என்பது நீதி சாஸ்‌ 
திரம்‌. ஸ்ரீ தீக்ஷிதர்‌ அவர்கள்‌ ஊமத்தைச்சாற்றைக்‌ குடித்துவிட்டு சிஷ்யர்களிடம்‌ 
“நான்‌ பிதற்றுவதை எல்லாம்‌ எழுதி வையுங்கள்‌” என்று சொன்னார்கள்‌. அவர்‌ 
உன்மத்த நிலையில்‌ பிதற்றியது இந்த ஆத்மார்ப்பணஸ்துதி. இதற்கு உன்மத்த 
பஞ்சாசத்‌ உந்மத்த பஞ்சாஸத்‌ என்ற மறுபெயரும்‌ உண்டு. அவர்‌ ஈச்வரனை 
நம்பியிரு ப்பது வெளி வியவஹாரத்தில்‌ மட்டும்‌ அன்று ஆழ்ந்த 
அந்தக்கரணத்துடன்‌ என்பது இதனால்‌ நிரூபிக்கப்பட்டது. இது கண்டு ஸ்ரீ தீக்ஷிதர்‌ 
அவர்கள்‌ தன்னிடத்தில்‌ நம்பிக்கை கொண்டார்‌ என்பது வ்ருத்தாந்தம்‌. 


ஆத்மார்ப்பணம்‌ 
ஆத்மார்ப்பணம்‌ என்பது பக்தியின்‌ பராகாஷ்டை. 
உளர்‌ எச்‌ எள்‌: ண்‌ ராக | 
சர்‌ எண்‌ என்‌ எனா ன | 


ம்ரவணம்‌ கீர்தனம்‌ ற॥ம்போ:: ஸ்மரணம்‌ பாத:ஸேவனம்‌ | 
அர்சனம்‌ வந்தனம்‌ தா£ஸ்யம்‌ ஸக்‌சயமாத்மநிவேதசனம்‌ ॥ 


என்ற ௭ நவ பக்தியில்‌ இறுதியான பரிபக்குவ நிலை. பக்தியினால்‌ முக்தி என்பது 


ஆத்மார்ப்பணத்தின்‌ மூலம்தான்‌. ஸ்ரீ தீக்ஷிதர்‌ அவர்கள்‌ கர்மாவினாலும்‌ ஞானத்தினா 
லும்‌ பக்தியினாலும்‌ முக்திக்கு அர்ஹர்கள்‌ ஆனவர்கள்‌ என்பதை நாம்‌ தெரிந்து 
கொள்கிறோம்‌. ஆத்மார்ப்பணத்தைவிட மேலான ஸ்தோத்திர கிரந்தம்‌ இருக்க 
முடியாது. இது முக்தியையே பலமாக அபேட்சிக்கிறது. நான்‌ என்ற 3% அஹம்‌ 
பாவனை முற்றிலும்‌ அற்றுப்போன பக்தனின்‌ பக்குவ நிலையை இது வெளியிடுகி 
றது. இந்த நிலையை அடைவது வெகு அரிது. உலகத்தில்‌ ஈச்வர பக்தனின்‌ பக்குவ 
நிலையை இது வெளியிடுகிறது. இந்த நிலையை அடைவது வெகு அரிது. உலகத்‌ 
தில்‌ ஈச்வர பக்தர்கள்‌ பகவானுக்குப்‌ பூஜை அபிஷேகம்‌ நைவேத்யம்‌ முதலியன 
செய்கிறார்கள்‌. மனதையும்‌ பகவானிடம்‌ வைத்து விடுகிறார்கள்‌. பகவானும்‌ பக்தர்க 
ளுக்குப்‌ பல விதமான சிரேயஸ்ஸுகளைக்‌ கொடுக்கிறார்‌. ஆனால்‌ இந்த விதமான 
பக்திக்கும்‌ ஆத்மார்ப்பணத்திற்கும்‌ மலைக்கும்‌ மடுவிற்கும்‌ போல்‌ வித்யாசம்‌ இகுக்‌ 
கிறது. ஆத்மார்ப்பணம்‌ செய்கிறவனுக்கு ஒருவிதமான பற்றும்‌ கிடையாது. அவன்‌ 


ஆத்மார்பண ஸ்துதி 


இந்திர பதவியையும்‌ வேண்டான்‌. சந்திர பதவியையும்‌ வேண்டான்‌. பிரும்மதேவ 
னின்‌ பெருமையையும்‌ வேண்டான்‌. அவன்‌ வேண்டுவது ஆத்ம சுகம்‌; நித்யாநந்தம்‌. 
அது ஸம்ஸாரக்கடலின்‌ கரையைக்கண்டவர்க்குத்தான்‌ கிட்டும்‌. இதைச்‌ சொல்லுகி 


றார்‌ ஸ்ரீ நீலகண்ட தீக்ஷிதர்‌. 
எங்‌ எனி ஏணானர்‌ எ களான | 
TET: ணை எ என சின்‌ 
எச்‌ ரளி ன எண்‌ சாரக்‌ ॥| 


நாஹம்‌ யாஞ்சே பத:முடு”பதேர்னாகி*காரம்‌ மகோச௫&ன: 
நாபி ப்‌:ராஹ்மீம்‌ பு£வனகு:ருதாம்‌ கா கதா:(அன்யப்ரபஞ்சே | 
அன்யஸ்யான்ய: ங்ரியமபி£லஷன்னஸ்து கஸ்தஸ்ய லோகோ 
மஹ்யம்‌ றம்போ: திற மஸ்ருணிதம்‌ மாமகானந்தாமேவ ॥ 


ஸாதாரணமாய்‌ யாவரும்‌ பிரார்த்திப்பது அன்னம்‌ வஸ்திரம்‌ ஆச்ரயம்‌ 
தான்யம்‌ ஜச்வரியம்‌ ஆரோக்யம்‌ ஆயுள்‌ இவைகள்‌ தான்‌. 


ப்ருஹ்மாபர்ய்ந்தம்‌ தேவர்களும்‌ தங்களுக்குத்‌ தகுந்தபடி ஆதிக்கத்தையும்‌ 
பெருமையையும்‌ தான்‌ விரும்புகிறார்கள்‌. இவை அனைத்தும்‌ துச்சம்‌ என்று எண்ணி 
மாயையின்‌ மறைப்பினால்‌ விலகியிருக்கும்‌ ஆத்ம ஸுகத்தையே அபேக்ஷிக்கிற 
வன்‌ ஒருவன்‌ இருந்தால்‌ அவன்‌ ப்ருஹ்மாதி தேவர்களுக்கும்‌ மேற்பட்டவனன்றே. 
அவன்‌ பரமேச்வரனுடன்‌ ஒன்றாகக்‌ கலக்க அர்ஹதை உள்ளவனான படியால்‌ 
அவனைப்‌ பரமேச்வரனின்‌ பங்காளி என்கிறார்‌ ஸ்ரீ அப்பய்ய தீக்ஷிதர்‌. 


ஏர்‌ ௭ ஏன்‌ என னாள்‌ ஏர்‌ 
ள்‌ எண்ணா TTT எர என | 


ளா: எண்ணார்‌ TA: TATA 
ge (க எண TATA எனன எ ॥ 


பு-ங்க்ஷே கு:ஃப்தம்‌ பாத எுக2நிதி*4ம்‌ தாத எமாதா“ரணம்‌ ஸ்வம்‌ 
மிக்ஷாவ்ருத்திம்‌ பரமமிநயன்‌ மாயயா மாம்‌ விப*ஜ்ய | 
மர்யாதா:ஃயா: ஸகலஜக₹தாம்‌ நாயக: ஸ்தா:பகஸ்த்வம்‌ 
யுக்தம்‌ கிம்‌ தத்‌:வத: விப*ஜனம்‌ யோஜயஸ்வாத்மனா மாம்‌ ॥ 


ஜனனமரணக்லேசத்திலிருந்து தான்‌ வேண்டியது என்ற ஒன்றிலேயே அவரு 
டைய ஆர்வம்‌. 


ஆத்மார்பண ஸ்துதி 


ஏகோ(அஸி த்வம்‌ மிிவ ஜனிமாமீங்வரோ பந்த*முக்த்யோ: 
கேமாங்காசாவலிஷு லுடசத: கா க*திஸ்த்வாம்‌ வினா மே | 
தஸ்மாதசூஸ்மிந்த்ரிஹ பமரபதே கோ“ரஜன்மப்ரவாஹே 
கி:ன்னம்‌ தைசன்யாகரமதிபஃயம்‌ மாம்‌ ப*ஜஸ்வ ப்ரபன்னம்‌ ॥ 


ஏதாவந்தம்‌ ப்‌*ரமணனிசயம்‌ ப்ராபிதோ(ஆயம்‌ வராக: 
ம்ராந்த: ஸ்வாமின்னக*சதிரகு£னா மோசனீயஸ்த்வயாஹம்‌ | 
க்ருத்யாக்ருத்யவ்யபகசதமதிர்தீசனமாகா2ம்ருகோ₹அ)யம்‌ 
ஸந்தாட்‌£௫யைனம்‌ தூமனவிக்ருதிம்‌ பங்யதஸ்தே பலம்‌ கிம்‌ ॥ 


ஸ்ரீதீக்ூிதர்‌ அவர்கள்‌ ஆத்மார்பணம்‌ செய்யும்‌ முக்கிய சுலோகம்‌ பின்‌ 
வருமாறு. அதில்‌ தன்னையும்‌ தன்னுடையதுகளையும்‌ ஈச்வரனிடம்‌ அர்ப்பணம்‌ 
செய்து கொள்கிறார்‌. 


STA வைள போனா 
STATA எரர்‌ | 
கர எண ணன்‌: களச்‌ னர்‌ பன ॥ 


அத்‌்£யைவ த்வத்பத:நலினயோரர்பயாம்யந்தராத்மன்‌ 
ஆத்மானம்‌ மே ஸஹ பரிகரைரத்‌:ரிகன்யாதி*நாத: | 
நாஹம்‌ போசத்‌சது*ம்‌ தவ மறிவ பதம்‌ ந க்ரியா யோகசசர்யா: 
கர்தும்‌ றக்னோம்யநிதரக₹தி: கேவலம்‌ த்வாம்‌ ப்ரபத்‌-யே ॥ 


இந்த ஸமர்ப்பணத்திற்கு ஆனந்தஸாகரஸ்தவத்தில்‌ ஸ்ரீ நீலகண்ட தீக்ஷிதர்‌ 
வியாக்யானம்‌ செய்திருக்கிறார்‌. qe Ut: ஸஹ பரிகரை: என்பதால்‌ ஸ்ரீ 


EZ 


ஆத்மார்பண ஸ்துதி 


தீக்ஷிதர்‌ வம்சத்தில்‌ பிறக்கும்‌ ஸகல ஸந்ததிகளையும்‌ தன்னுடன்‌ சேர்த்து 
அடைக்கலமாக அன்றே ஈச்வரனிடம்‌ ஒப்புவித்து விட்டார்‌ என்கிறார்‌. 
னர்‌ TATA 
கண்ர்‌ எள ள்‌ எனா | 
கான்‌ வயாளர்‌ எர்‌ 
கிளாரா களர்‌ எர | 
த்வய்யர்பிதம்‌ ப்ரத*மமப்பயயஜ்வநைவ 
ஸ்வாத்மார்பணம்‌ வித'£த“தா ஸ்வகுலம்‌ ஸமஸ்தம்‌ | 
கா த்வம்‌ மஹேறி குலதா“ஸ முபேக்ஷிதும்‌ மாம்‌ 
கோ வாநுபாறிதுமஹம்‌ குலதே:வதாம்‌ த்வாம்‌ ॥ 


சரணாகதிக்குப்பின்‌ என்னைப்பற்றிய கவலை எனக்கில்லை என்றும்‌ அந்தக்‌ 
கவலை அம்பிகையைச்‌ சேர்ந்ததென்றும்‌ சொல்லுகிறார்‌, தேவியிடம்‌ சரணாகதி 
செய்த அந்த தேவீ பக்தர்‌. 


ஜ்ஞானம்‌ தி£மேோயமுத தேன வினோத்‌:த*ரேயம்‌ 
ப்ராரப்‌-த*மப்யபலபேயமுதானுருந்த்‌*யாம்‌ | 

இத்த₹ம்‌ ஸக்ருத்ப்ரபதசனைகவமம்வதாஃயா 
மாதுர்மயி ப்ரவவ்ருதே மஹதீஹ சிந்தா ॥ 


எண்‌ ணா எனன 1௭ | 
aT வளி எரர்‌ ப 


பாந்த*ம்‌ ஹரிஷ்யஸி ஸுகசzம்‌ விதரிஷ்யஸீதி 
நிங்சப்ரசம்‌ நிகி:லமம்ப: ததா£ஸ்த ஏவ | 

ஸம்ப்ரத்யஹம்‌ த்வயி நிதா4ய ப“ரம்‌ ஸமஸ்தம்‌ 
யந்நிவ்ருணோமி கிமிதோ(அ)பி மமாபவர்கே | 


இந்த பிரபத்தி எங்கள்‌ குலபரம்பரை சொத்து என்கிறார்‌ சாந்தி விலாசத்தில்‌. 


ஆத்மார்பண ஸ்துதி 


ணாள ரணி 
ண்ணா ன எண்ணின்‌ | 
காள ௪ Naa TATA கான 
Tf ௭44 அன்னர்‌ ௭௭ ளே: TTT ॥ 


ஆகரர்பா*தா£குலபரிப்‌ருடா*தாசசதுர்வக்த்ரதோ(அ)பி 
த்வத்பாதா£ப்‌£ஜப்ரபத:னபரான்‌ வேத்ஸி நங்சந்த்‌சரமெளலே | 

மாயாயாம்ச ப்ரபத:னபரேஷ்வப்ரவ்ருத்திம்‌ த்வமாத்த2 
ஸ்வாமின்னேவ ஸதி யதுசசிதம்‌ தத்ர தேவ: ப்ரமாணம்‌ ॥ 


ஒரு மனிதன்‌ தன்‌ வாழ்நாளில்‌ செய்யவேண்டியது ஆத்மார்ப்பணம்‌ தான்‌ 
என்பது இந்த மஹான்களின்‌ உதாஹரணத்தினால்‌ விளங்குகிறது. 


மேலே குறிப்பிடப்பட்ட சிவானந்தயோகி (காளஹஸ்தியில்‌ வஸித்துவந்தவர்‌) 
திருநெல்வேலி ஜில்லா கடையம்‌ என்ற ஊரில்‌ பிறந்தவர்‌. அவர்‌ ஆத்மார்ப்பண 
ஸ்துதிக்கு ஒரு வியாக்கியானம்‌ செய்திருக்கிறார்‌. அது மிகவும்‌ விரிவானது. ச்ருதி 
ஸ்மிருதி சைவ ஆகமங்கள்‌ புராணங்கள்‌ இவைகளிலிருந்து மேற்கோள்களுடன்‌ 
கூடியது. அது ஒருதரம்‌ காசியில்‌ அச்சிடப்பட்டுப்‌ பிறகு இப்போது கிடைக்காததாக 
ஆகிவிட்டது. இந்த மஹானின்‌ வியாக்கியானத்தை அனுசரித்து நான்‌ என்னுடைய 
பதவுரை, கருத்துரை, விரிவுரைகளை எழுதியிருக்கிறேன்‌. 


இதையே ஆங்கிலத்தில்‌ எழுதி ரிஷீகேசத்தில்‌ வஸிக்கும்‌ ஸ்ரீசிவாநந்த 
ஸரஸ்வதி அவர்களின்‌ *௦28 Vedanta Forest University Journal - ல்‌ சமீபகாலத்தில்‌ 
பிரசாரம்‌ செய்திருக்கிறேன்‌. அதுவும்‌ கூடிய சீக்கிரத்தில்‌ புஸ்தகரூபமாய்‌ வெளி 
வரும்‌ என்று எதிர்‌ பார்க்கப்படுகிறது. இந்தத்தமிழ்‌ மொழி பெயர்ப்பை வெளியிட 
அச்சுக்கு பிரதி எழுதிக்கொடுத்து எனக்கு உதவி செய்த சிரோமணி ௩. ராஜகோபால 
சாஸ்திரிகளுக்கு என்‌ நன்றி உரியதாகும்‌. 


இதை ஸ்ரீ கோசஸ்தானத்தில்‌ வெளியிடுவதின்‌ மூலம்‌ ஸ்ரீமத்‌ ஆசார்யாளின்‌ 
அனுக்கிரஹத்திற்கு நான்‌ பாத்திரமாவது என்னுடைய பாக்கியம்‌. 


ய. மகாலிங்க சாஸ்த்ரி. 
மாயூரம்‌ 9-1-1956. 


ஆத்மார்பண ஸ்துதி 


॥ளிஈகணி எ: ॥ 


| TTT: ॥ 
சே) 


ணன எள) 
ஆத்மார்பண ஸ்துதி 


(அப்பய்ய தீக்ஷிதர்‌ எழுதியது) 
* ௭௭௭௭ பயா * 
ன எல்‌ ௭௭0 எர சேன எலான்‌ 
ஊண்‌ எ AY | 
எணண எண்‌ சார்‌ எற 
ன்ர்ளணன 813 சாகம்‌ எ ௭௭ ॥ ₹ ॥ 
* தே£வதே:வ ப்ரபா4வகதுனம்‌ . 
கஸ்தே போ?த்‌“து*ம்‌ ப்ரப*வதி பரம்‌ தேோவதேஃவ ப்ரபாவம்‌ 
யஸ்மாதிசத்த*ம்‌ விவித“ரசனா ஸ்ருஷ்டிரேஷா பபூ4வ | 
ப“க்திக்‌. ராஹ்யஸ்த்வமஸு தத:பி த்வாமஹம்‌ ப*க்திமாத்ராத்‌ 


ஸ்தோதும்‌ வாஞ்சாசம்யதிமஹதி*த£ம்‌ ஸாஹஸம்‌ மே ஸஹஸ்வ ॥ 1 ॥ 


(பதவுறை) இந்த சுலோகம்‌ மஹாதேவனின்‌ பெருமையைக்‌ கூறுகிறது. 


தேவதேவ = தேவர்களுக்குள்‌ சிரேஷ்டனே, 

யஸ்மாத்‌ ன்‌ எவரிடமிருந்து 

இத்யம்‌ = (இந்திரஜாலம்‌ போல) எங்கும்‌ காணப்படுகிற 
(விசித்திரமான) 

விவித*ரசனா = பற்பல அமைப்புகளோடு கூடின, 

ஏஷா = ப்ரத்யக்ஷமான இந்த, 

ஸ்ருஷ்டி = சிருஷ்டி காரியமான உலகமானது, 

பபூவ = உண்டாயிற்றோ (அப்படிப்பட்ட), 

தே = உம்முடைய, 

பரம்பா“வம்‌ க மேலான மஹிமையை, 

போசத்து*ம்‌ = அறிவதற்கு, 

க: ப்ரப*வதி = (தேவர்களிலும்‌, மனிதர்களிலும்‌) யார்‌ 
சக்தியுள்ளவனாகிறான்‌? 

ததபி = அப்படி இருந்தபோதிலும்‌, 


இஹ 

த்வம்‌ 
ப*க்திக்‌*ராஹ்யம்‌ 
அஸி 

தத்‌ 

அஹம்‌ 

த்வம்‌ 

ப*க்தி மாத்ராத்‌ 
ஸ்தோதும்‌ 
வாஞ்சாமி 

மே 

அதி மஹத்‌ 
இதம்‌ 
ஸாஹஸம்‌ 
ஸ்ஹஸ்வ 


ஆத்மார்பண ஸ்துதி 


இங்கு, 
நீர்‌, 


பக்தியினால்‌ அறியக்‌ கூடியவராக இருக்கிறீர்‌, 
ஆகையினால்‌, 

நான்‌, 

உம்மை, 

பக்தியை முன்னிட்டே, 
ஸ்தோத்திரம்‌ செய்ய, 
விரும்புகிறேன்‌, 
என்னுடைய, 

மிகப்‌ பெரிய, 

இந்த, 

துணிச்சலை, 
பொறுத்துக்‌ கொள்ளும்‌, 


(கருத்துரை) இந்த விசித்திரமான பிரபஞ்சத்தைப்‌ படைத்தவரும்‌ தேவர்களு 
க்குள்‌ முதல்வனுமான உன்‌ அபாரமான மஹிமைகளை யாரால்‌ தான்‌ அறிய 


முடியும்‌? ஆயினும்‌ 


கை: எள்ளி ர்‌ னர்‌ எனன: | 

என்‌ என: ரான எர: ॥ 

அனன்ய சேதாம்‌ ஸததம்‌ யோ மாம்‌ ஸ்மரதி நித்யஸாம்‌: | 
தஸ்யாஹம்‌ ஸுலப: பார்த்‌ நித்ய யுக்தஸ்ய யோகின: ॥ 


என்ற கீதா வாக்கியப்படி பக்தர்களுக்கு அந்த ஈசுவரனும்‌ சுலபர்‌ ஆகிவிடுகிற 
படியால்‌ பக்தியையே முன்னிட்டு நான்‌ உம்மை ஸ்துதி செய்யப்‌ போகிறேன்‌. என்‌ 
துணிச்சலைப்‌ பொறுத்துக்‌ கொள்ளவேண்டும்‌. 


கர்கள்‌ கணு ்‌ ள்ள்னான்‌ > 


கத்‌”யம்‌ கவிம்‌ கல்பகம்‌ காமரூபம்‌ துஷ்டுவாம்‌ ஸோம்ருதத்வம்‌ ப'ஜந்தே 


என்ற வேதம்‌ உன்னை எந்தவிதத்திலாவது ஸ்துதி செய்யும்படி என்னைத்‌ தூண்டு 


கிறது. 


(விசேஷவுரை) 


என்னி ளே: எண்னை: என்‌ ராகா சேனை: | 
எள எ ஏர்‌: என ளள ஏம்‌ ளார்‌ | 


ஆத்மார்பண ஸ்துதி 


திவ்யந்திதி தேவா: விஷ்ணவாத ய: 
தேஷாமபி எமாஸகத்வாத்‌ தேவ தேவ: | 
ததா” ச ஷ்ருதி: தஸ்ய பா“எமா ஸர்வமித:ம்‌ விபாசதி | 


அவனே முதல்வன்‌ என்பது 


௭ னோ கண்டை ௭ எள்‌ | 
ரின்‌: ளார்‌ எரி ௭ 
எண்‌ என: கண என்னா 


தே தேவா ருத்‌'ரமப்‌“ருவன்‌ கோ ப்‌வாநிதி | 
ஸோப்‌“ரவிதூ$ஹமேக: ப்ரத*மமாஸம்‌ வர்தாமி ச 
ப“விஷ்யாமி நான்ய: கஸ்சன மதோ வ்யதிரிக்தம்‌: 


என்ற வேதவாக்யங்களால்‌ புலப்படும்‌. ஈசன்‌ பக்தி யோகத்தினால்‌ சுலபர்‌ என்பது 


த்‌யானேன வ்ருணுதே யோ மாம்‌ ஸர்வதா£ஹம்‌ வ்ருணோமிதம்‌ 
என்ற ஈசுவரக்தா வாக்யத்தினால்‌ தோன்றும்‌. ஸ்துதிக்க வேண்டும்‌ என்பது 
எ எள்‌ எனக்‌ ளார்‌ ளர்‌ ணன்‌ எனன | 
> ௮ ௮ ௮3 
ஸ்துஹி ஷ்ருதம்‌ க*ர்தஸத*ம்‌ யுவானம்‌ துஷ்டுவான்‌ லோகஃமுதத்வம்‌ பூஜந்தே | 
இம்‌ மாதிரியான வேத வாக்யங்களால்‌ தெளிவுபடுத்தப்படுகிறது. 


* ஏரண களி: * 


எண்‌ 3 என TT 
எரா ௭௭௭ களச்‌ களா | 
MSTA எள்‌ ௭௫ எனி ஸா: 
எண்ன எரர்‌ ௭௭ ளர்‌ ன ॥ 2 ॥ 


* ஜக5த்ஸ்த்ரஷ்ட்ரு'ஸ்வரூபவிசார: - 


க்ஷித்யாத்‌:நாமவயவவதாம்‌ நிங்சிதம்‌ ஜன்ம தாவத்‌ 
தன்னாஸ்த்யேவ க்வசன கலிதம்‌ கர்த்ரதி£ஷ்டாசனஹீனம்‌ | 
நாதி*ஷ்டாசதும்‌ ப்ரப*வதி ஜடோ: நாப்யனீங்ச பாஃவ: 
தஸ்மாதாசத்‌£யஸ்த்வமஸி ஜகதாம்‌ நாத: ஜானே விதாதா ॥ 2 ॥ 


ஆத்மார்பண ஸ்துதி 


(பதவுரை) விது உலகத்தை படைத்தவரின்‌ சொரூபத்தை விரித்துரைக்கிறது. 


நாத்‌ ஹே ஸ்வாமி, 

அவயயவவதாம்‌ - பலவித உறுப்புக்களின்‌ சேர்க்கை ரூபமான, 
க்ஷித்யாதீனாம்‌ - பூமி முதலிய படைக்கப்பட்ட பதார்த்தங்களுக்கு, 
ஜன்ம 5 உற்பத்தி என்பது, 

நிச்சிதம்‌ தாவத்‌ - அவசியம்‌ ஒப்புக்கொள்ளப்பட வேண்டியதே, 
தத்‌ = அவ்வுற்பத்தியோ வெனில்‌, 

க்வசன்‌ = ஓரிடத்திலும்‌, 


வர்க்கி வ்டானஹீன்ம்‌ - உற்பத்தி செய்பவன்‌, உற்பத்திக்கு ஆதாராமாயுள்ள 
பொருள்‌ என்ற இவ்விரண்டும்‌ இல்லாததாக, 


நாஸ்த்யேவ நப - அறியப்பட்டதே கிடையாது, 

ஜட: = அசேதனமான எந்தப்‌ பதார்த்தமும்‌, 

அதி'ஷ்டாதும்‌ = உற்பத்தியை நிறைவேற்ற, 

ந ப்ரப*வதி = திறமையுள்ளதாக ஆகாது. (அப்படியே 

அன்ஸ்‌: ட்‌ தனக்கு ஸ்வாதந்தர்யமில்லாத, 

பா“வ: = எந்த சேதனனும்‌, 

ந ப்ரப*வதி 5 அந்தத்‌ தொழிலை நடத்த) திறமையுள்ளவனாக ஆக 
மாட்டான்‌, 

தஸ்மாத்‌ = ஆகையினால்‌ (கடைசியாக யோசித்துப்‌ பார்த்தால்‌). 

ஆத்‌*ய: 5 இந்த பிரபஞ்ச ஸ்ருஷ்டிக்கும்‌ முதல்வனான, 

த்வம்‌ ன்‌ நீயே, 

ஜகதாம்‌ = உலகங்களுக்கு, 

விதா“தா ன்‌ ஸ்ருஷ்டி கர்த்தாவாக, 

அஸி = இருக்கிறாய்‌ (என்றும்‌), 

ஜானே = நான்‌ ஊகிக்கிறேன்‌. 


(கருத்துரை ஒரு குடம்‌ கர்த்தாவான குயவனாலும்‌ அதிஷ்டானமாகிற 
மண்ணினாலும்‌ உண்டாகிறது. அதுபோல இந்த பிரபஞ்ச ஸ்ருஷ்டிக்கும்‌ ஒரு கர்த்தா 
வும்‌ அதிஷ்டானமும்‌ அவசியம்‌ தேவை. ஜடபதார்த்தம்‌ சேதனனின்‌ ஸம்பந்தமில்லா 
விடில்‌ உருமாறாது. ஆனால்‌ யாராவது ஒரு சேதனன்‌ இந்தப்‌ பிரபஞ்ச சிருஷ்டியை 
செய்திருக்கலாமோவென்றால்‌, தன்னுடைய கர்ம பலன்களுக்குக்‌ கட்டுப்பட்ட எந்தச்‌ 
சேதனனும்‌ இதைச்‌ செய்திருக்க முடியாது. மாயையும்‌ ஜடமாதலால்‌ அதனாலும்‌ 
இந்தக்‌ காரியம்‌ இயலாது. ஆகையினால்‌ எல்லாவற்றிற்கும்‌ முதல்வனாயும்‌, 
ஸ்வயம்‌ ஸர்வ சக்தியுடையவனுமாகிய நீயே இந்த லோகத்தின்‌ ஸ்ருஷ்டி கர்த்தா 
என்பதற்கு என்ன சந்தேகம்‌. 


(விசேஷவுரை) 

கள: எனள்‌ ன்னை எர எ: ன STA எண | 
எள ரர்‌ எ ணாணளனனானளிஎ: எனை: ॥ 
Tafa எண ளா 


ஆத்மார்பண ஸ்துதி 


கால: ஸ்வபா*£வோ நியதிர்யத்‌:ருச்சா பூ. தானி யோனி: புருஷ இதி சிந்த்யா | 
ஸம்யோக” ஏஷாம்‌ ந த்வாத்மபா“வாதா“த்மாப்யநிய: ஸுக”து'க”க” ஹேதோ: ॥ 
ப்ரக்ருதிங்ச ப்ரதிஜ்ஞாத்‌:ருஷ்டாந்தானுபரோதா-“த்‌ 


என்ற உபநிஷத்‌, ப்ரம்ம சூத்திரம்‌ முதலியன காலம்‌ முதலியன சிருஷ்டி 
கர்த்தாவாகமாட்டா என்பதைத்‌ தெரிவிக்கின்றன. 
Ta: ணன எ னாள்‌: | 
க என UA: படிய ப்ட்‌ || 
அ்ளனனராணகி னை எரா | 
வ்‌ என ணொ ॥ 
என்ன்ன: எனா: FAT கன, 


தத: ப்ரத*மஸ்ருஷ்டேஸ்து ஸமஸ்தோபாதிஃவர்ஜித: | 

கர்தா மஹேம ஏவேஷ்ட: ப்ரவ்ரு'த்தாமேஷமாக்திக: ॥ 
மிவாத்ஸத்யபரானந்தாப்ரகாமைகஸ்வலக்ஷணாத்‌ | 
ஆவிர்பூ*தமித5ம்‌ ஸர்வே சேதனாசேதனாத்மகம்‌ ॥ 
ஸர்வேய்வர்யஸம்பன்ன: ஸர்வேங்வர: மாம்புச4ரா காறமத்‌“*யே, 


என்ற ஸுூதஸம்ஹிதா வாக்யம்‌, உபநிஷத்‌ முதலியன சிவனே ஸ்ருஷ்டி கர்த்தா 
ஸகல சக்தி வாய்ந்தவன்‌ என்பதை விளக்கிக்‌ கூறுகின்றன. 


* எளி ர * 
ஊக எணாள்‌ ள்‌ விர்‌ i 
சண ண? ரள MITE TESTA | 
Ud: AT ARTA எள்‌ THT 
ச்‌ எ: gf எனை: ணார: ॥3॥ 


* ஸூர்வதே:வோத்தரத்வகத₹னம்‌ . 


இந்த்‌சரம்‌ மித்ரம்‌ வருணமனிலம்‌ பத்‌:மஜம்‌ விஷ்ணுமீமம்‌ 
ப்ராஹுஸ்தே தே பரமறிவ தே மாயயா மோஹிதாஸ்த்வாம்‌ | 
ஏதை: ஸார்த“ம்‌ ஸகலமபி யச்சக்திலேமே ஸமாப்தம்‌ 

ஸ த்வம்‌ தேவ: ங்ரதிஷு விதி3த: ஸம்பு“ரித்யாதி:தேஃவ: ॥ 3 ॥ 


(பதவுரை) இந்த சுலோகம்‌ எல்லா தேவர்களிலும்‌ நீ மேலானவன்‌ என்பதைக்‌ 
கூறுகின்றது. 


அ 


ஆத்மார்பண ஸ்துதி 


தே = உன்னுடைய 

மாயயா = மாயையினால்‌, 

மோஹிதா: = கலக்கப்பட்ட, 

தேதே = அந்தந்த மதாபிமானிகள்‌, 

ஹே பரமறிவ ன்‌ ஹே பரமேச்வர, 

த்வம்‌ ள்‌ (ஜகத்‌ காரணமாகிய) உன்னை, 
இந்த்‌*ர - இந்திரன்‌. 

மித்ர = சூரியன்‌, 

வருணன்‌ = வருணன்‌, 

அனிலன்‌ ன்‌ வாயு, 

பத்மஜம்‌ ட்‌ ப்ரம்மா, 

விஷ்ணு - விஷ்ணு, 

ஈஷாம்‌ = ருத்திரன்‌ என்றும்‌, 

ப்ராஹு = சொல்லுகிறார்கள்‌, 

ஏதை: ஸார்த4 த இவர்களோடு சேர்ந்து, 

ஸகலமபி = மற்றெல்லாமும்‌, 
யச்ச்க்திலேமே - எவருடைய சக்தியின்‌ சிறு பகுதியில்‌, 
ஸமாத்தம்‌ த அடங்கி விடுகிறதோ, 

ம்ரதிஷு ன்‌ வேதங்களில்‌, 

றம்பு”: இதி 

விதி“தம்‌ = சம்பு என்று பிரகாசப்படுத்தப்பட்ட, 
ஆதி தேவ: = சகல தேவர்களுக்கும்‌ முதன்மையான, 
ஸ தேவ: = அந்தக்‌ கடவுள்‌, 

த்வம்‌ ன்‌ நீயே. 


(கருத்துரை) உன்‌ மாயையினால்‌ மோஹமடைந்த பற்பல ஜகத்‌ காரணவாதி 
கள்‌ ஸ்வர்க்கத்திற்கதிபதியான இந்திரனையும்‌, உலகத்திற்கு உஷ்ணத்தையும்‌ 
வெளிச்சத்தையும்‌ தரும்‌ சூரியனையும்‌, பாபங்களைப்‌ போக்கும்‌ ஸமுத்ராதிபதியான 
வருணனையும்‌, பலவானாகிய வாயுவையும்‌, ப்ரம்மா விஷ்ணு ருத்திரன்‌ முதலியவ 
ர்களையும்‌ உலகத்தின்‌ ஸ்ருஷ்டி கர்த்தாவாகச்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ மேற்கூறிய தேவதைகள்‌ எல்லோரும்‌ உன்‌ மகிமையின்‌ ஒரு திவிலைக்‌ 
குள்‌ அடங்கிப்போனவர்கள்‌. வேதங்களால்‌ குறிப்பிடப்பட்ட ஆதியான பரம்பொருள்‌ 


சிருஷ்டிக்கும்‌ காரணம்‌ பரமசிவமாகிய நீயே. 


(விசேஷவுரை) 


எ்ணணகாணோனாா: கண்ணார | 
எரி லார்‌ எ ன எனா ஈரல்‌ 


ஸ்த்ரீபும்நபும்ஸகாதி£த்வாஜ்ஜகதம்‌: கார்யத“ர்ஷனாத்‌ | 
அஸ்தி கர்தா ஸ த்வைத்த ஜத்ய மாத்‌ ப்ரபு“ர்ஹர: 


ஆத்மார்பண ஸ்துதி 
என்ற ரெளரவாகமத்திலுள்ள சிவஜ்ஞான போத ஸூத்ரம்‌ சிவனே கர்த்தா 
என்பதைத்‌ தெளிவுபடுத்துவதாகும்‌. 
என்‌ எம்‌ எக | 
கணக்‌: ஈக ௭௭ கால்‌ எள ॥ 
ன எனா: எக பான: | 
ஈக: எள்ளை அக: எளி: ॥ 


விஸ்வம்‌ விங்வவித்கர்த்ரு பூர்வகம்‌ | 
கார்யத்வாதனயோ: ஸித்‌£த*ம்‌ காய கும்பா“தி:கம்‌ யதா? ॥ 
அசேதனஸ்ய மாயாதே:: ப்ரவர்தகதயா பதி: | 

ஸித்‌:த*: ஸர்வார்த2விகர்தா வ்யாபக: ஸததோதி₹த: ॥ 


என்பது முதலிய பெளஷ்கர ஆகம வாக்யங்களில்‌ சொல்லப்பட்ட அனுமானங்களா 
லும்‌ மாயை முதலியன கர்த்தா ஆகமாட்டா, ஈசனே ஜகத்‌ கர்த்தா என்பதும்‌ புலப்‌ 
படும்‌. 

நானா க்கா 


ஸிவாத்ஸ்த்ய பராநந்த” ப்ரகா கஸ்வலக்ஷணாத்‌ 
என்பது முதலிய ஸுூதஸம்ஹிதா வாக்யங்களும்‌ கவனிக்கத்தக்கன. 


என எ: எண்ணா 

ஜன்மாத்‌'யஸ்ய யத:, ஸாஸ்த்ரயோனித்வாத்‌ 
முதலிய வியாஸ ஸூத்திரங்களும்‌ அவ்விடத்தில்‌ பாஷ்யத்தில்‌ எடுத்துக்‌ காட்டப்‌ 
பட்ட வேதவாக்யங்களும்‌, அதன்‌ காரணமாகத்‌ தோன்றிய அனுமானங்களும்‌ ஈசனே 


ஸ்ருஷ்டி, ஸ்திதி, ஸம்ஹார, அநுக்ரஹ திரோபாவ மென்ற பஞ்ச க்ருத்ய காரணம்‌ 
என்பதை வலியுறுத்தும்‌. 


* எிள்ளாகனை ௭௭ * 
ரோன்‌: கெ ௪ எரி wd 
எள ள்‌ காள எரர்‌ ளா 
ளாஏ ஜார்‌ எ என ள்‌ TOTS: ॥ உ ॥ 


ஆத்மார்பண ஸ்துதி 


 மர்ஸோமலோகாக்‌:யமறிவஸ்தாஃனவர்ணனம்‌ . 


ஆனந்தா:ப்தே*: கிமபி ச க4னீபா4வமாஸ்தா₹ய ரூபம்‌ 

றக்தயா ஸார்த“ம்‌ பரமமுமயா மாங்வதம்‌ போஃக£மிச்ச2ன்‌ | 
அத்‌4வாதீதே ஸாாசிதி:வஸக்ருத்கோடி தீ£ப்ரே கபர்தின்‌ 

ஆத்‌:யே ஸ்தா₹னே விஹரஸி ஸதா: ஸேவ்யமானோ க:ணேமை: ॥ 4 ॥ 


(பதவுரை) ஸோமலோகம்‌ என்ற சிவனுடைய ஸ்தானத்தை இந்த ச்லோகம்‌ 


வர்ணிக்கிறது. 


கபர்தின்‌ 
த்வம்‌ = 
ஆனந்தா*ப்சதே* - 
க“நீபா“வம்‌ ன்‌ 
கிமப ச ரூபம்‌ ன்‌ 


ஆஸ்தாய = 
மக்த்யா உபயா 

ஸார்த”ம்‌ ட்‌ 
பரமம்‌ = 
மாய்வதம்‌ = 
போசக்‌ம்‌ = 
இச்சன்‌ = 
அத்‌*வாதீதே ௫ 


றசிதிஃவஸக்ருத்‌ 
கோடி தீஃப்ரே 


அத்‌“யே ஸ்தா“ணே- 
ஸதா” = 
க:ணேமை: 

ஸேவ்யமான 
விஹரஸி = 


(கங்கையோடு கூடின) ஜடையை தரித்தவரே! 

நீர்‌ 

ப்ரம்மானந்தப்‌ பெருக்கின்‌, 

உறைதலினால்‌ ஏற்பட்டதான, 
இத்தன்மையானதென்று விரித்துரைக்க முடியாத ஒரு 
ஸ்வரூபத்தை, 

தரித்துக்‌ கொண்டு, 


உமா ஸ்வரூபமாகிய தன்‌ சக்தியோடு கூட, 
மேலான, 

அழிவற்ற, 

ஆனந்தானுபவத்தை, 

நீர்‌ விரும்பினவராய்‌, 

வாக்கிற்கும்‌, மனதிற்கும்‌ எட்டாத (பிரளயம்‌ முதலிய 
மாறுதல்களுக்கு உட்படாத,, 


கோடைக்‌ காலத்துக்‌ கோடி சூரியர்‌ சேர்ந்தாற்போல்‌ 
பிரகாசமாயுள்ள, 

அநாதியான சிவலோகத்தில்‌, 

எப்பொழுதும்‌, 

கணஸ்ரேஷ்டர்களால்‌, 

உபாஸிக்கப்படுகிறவராய்‌, 

விளங்குகிறீர்‌! 


(கருத்துரை) முன்‌ சுலோகத்தில்‌ இந்திரன்‌ முதல்‌ மும்மூர்த்தி வரையிலுள்ள 
ஸகல தேவர்களும்‌ எவருடைய சக்தி லேசத்தில்‌ முடிவடைகின்றனரோ, வேதங்க 
ளால்‌ உணர்ந்தோதற்கரிய அவ்வித ஆதிதேவனாகிய பரமேசுவரனுக்கு, எவ்வித 
ஸ்வருபம்‌, எந்த ஸ்தானம்‌, எவ்வித பரிவாரங்கள்‌ என்பதை இந்த சுலோகத்தில்‌ 
விரித்துரைக்கின்றார்‌. அரூபமான பரமேசுவரனும்‌ லோகானுக்ரஹத்தின்‌ பொருட்டு 
லீலா விக்ரஹமெடுத்துக்‌ கொள்ளுகிறார்‌ என்பது சாஸ்திரங்களின்‌ கொள்கை. ஜலம்‌ 
உறைந்து பனிக்‌ கட்டியாவது போல்‌ ஆனந்த வெள்ளம்‌ கெட்டியாகி ஸ்வரூபமானது 


ஆத்மார்பண ஸ்துதி 


என்று சொல்லக்கூடியது பரமேசுவரனின்‌ ஸ்வரூபம்‌. அவருடைய சக்தியே உமை 
யாகி அவரோடு சேர்ந்தது. அவர்‌ இருப்பதோ கோடி ஸூர்யப்ரகாசமான ஒரு 
ஸ்தானம்‌. அது ஸ்ருஷ்டிக்கு முன்னால்‌ பரமேச்வரனின்‌ இச்சையால்‌ ஆனது. அந்த 
ஸ்தானம்‌ அத்வாக்கள்‌ என்ற தத்துவங்களுக்கு அப்பாலுள்ளது. வர்ண, பத, மந்த்ர, 
புவன்‌, தத்வ, கலா என்பன ஆறு அத்வாக்கள்‌, மூலாதார, ஸ்வாதிஷ்டான, மணிபூர, 
அனாஹத, விசுத்தி, ஆஜ்ஞா என்ற இவைகளைக்‌ கடந்தே சிவபதமடைய வேண்டிய 
வர்‌ செல்ல வேண்டும்‌. அந்த ஸ்தானத்தில்‌ தன்‌ அம்சம்‌ பொருந்தின சிறந்த கணங்க 
ளால்‌ ஸேவிக்கப்படுகிறார்‌. 


(விசேஷவுரை) 


எள்‌ ATEN எரா கர்‌ எண | 
Fa T= TT TATA: உ எரர்‌ | 


ஸூ ஏவ மாயாபரி போ£ஹிதாத்மா ஸரீரமாஸ்தா£ய கரோதி ஸர்வம்‌ | 
ஸ்த்ரி யன்ன பாநாதி: விசித்ரபோ“ஜை”: ஸு ஏவ ஜாக்‌£ரத்‌ பரித்ருஸிமேதி ॥ 


என்பது லீலாவிக்ரஹங்களை எடுத்துபோகாதிகளை அனுபவிக்கிறார்‌ என்பதைக்‌ 
காட்டுகிறது. 


என ன எனா எள்ள: | 
எண காண எண அ எனா: || 


சர்ணாத்‌'வாச பதா£த்‌*“வாச மந்த்ராத்‌*வா புவனாத்‌'வக: | 
தத்வாத்‌'வாச கலாத்‌“வாச ஷட“த்‌'வான இமே மதா: ॥ 


என்று ஆறு அத்வாக்கள்‌ கிரணாகமத்தில்‌ கூறப்பட்டுள்ளன. ஸித்தாந்த ஸாரத்தில்‌ 
பதினெட்டு தத்வ பரிமாணங்கள்‌ 


aA TART: TT ஈரானல்‌ 


க்ஷமாதத்வம்‌ ஸதகோடியோஜனமபு: ப்ராரப்‌£ய கோணாத்மகம்‌ 


என்று ஆரம்பித்து விரிவாகச்‌ சொல்லப்படுகின்றன. தந்திராகமத்தில்‌ பிராஸாத 
மந்திர உத்தார படலத்தில்‌ 


எண்‌ எள என்னார்‌ UT: 19௭: 


ஸமனாத்தம்‌ பாஸஜால முன்மன்யந்தே பர: ஷிவ: 


ஆத்மார்பண ஸ்துதி 
என்று கூறப்பட்ட இதை சிவயோகிகள்‌ 'த்வாதசாந்த'பதம்‌ என்று கூறுகிறார்கள்‌. 
அத்வ சோதனைக்குரிய மார்க்கங்களும்‌ முறைகளும்‌, ஆகமங்களில்‌ கூறப்படுகின்‌ 
றன. மூலாதாரம்‌ முதலிய ஆதாரங்களும்‌ ஆங்காங்கு உள்ள தேவதைகளும்‌ த்வாத 
சாந்தப்‌ பெருவெளியில்‌ பரசிவத்தின்‌ விளக்கமும்‌ ஆகமங்களிலேயே கண்டு 
கொள்க. 


* ae TeTaTeit: ணி * 


றொ எகோ ரின்‌ எண: 
ee Tea MA கண: அ: | 
னை ணாள ளர்‌ 
ராண ன்‌ AT ॥ 6 ॥ 


* ஸ்வஸ்வோசிதாசாரை: மிவப்ரீணனம்‌ .ஃ 


த்வம்‌ வேதா£ந்தைர்விவித*“மஹிமா கீயஸே வியங்வனேத: 

த்வம்‌ விப்ராத்‌*யைர்வரத: நிகி£லைரிஜ்யஸே கர்மபி*: ஸ்வை: | 
த்வம்‌ த்‌:ரு'ஷ்டானுங்ர விகவிஷயானந்த£மாத்ராவித்ருஷ்ணை: 
அந்தர்க்‌சரந்தி:ப்ரவிலயக்ருதே சிந்த்பஸே யோகிப்ருந்தை: | 5 ॥ 


(பதவுரை) யாவரும்‌ தங்கள்‌ தங்கட்குரிய ஆசாரங்களால்‌ சிவபெருமானை 
திருப்தி செய்விக்கின்றனர்‌ என்று கூறுகிறார்‌. - 


விற்வனேத: = ஸர்வ லோகங்களையும்‌ நடத்தி வைப்பவனே! 

த்வம்‌ - நீர்‌, 

வேதா“ந்தை: = உபநிஷத்துக்களால்‌, 

விவித'மஹிமா - பலவித பெருமை வாய்ந்தவனாக, 

கீ£யஸே = துதிக்கப்படுகிறாய்‌, 

வரத்‌ = பக்தர்களுக்கு வேண்டிய) வரங்களை அளிப்பவனே! 
த்வம்‌ = நீ, 

விப்ராத்‌*யை: நிகில- பிராமணர்களாலும்‌ மற்ற எல்லா வர்ணத்தினராலும்‌, 
ஸ்வை: கர்மபி: = தங்கட்குரிய யஜ்ஞம்‌ முதலிய கர்ம விசேஷங்களால்‌, 
இஜ்யஸே > திருப்தி செய்விக்கப்படுகிறாய்‌, 

த்வம்‌ - நீ, 

த்‌ரு'ஷ்டானுங்ர மனுஷ்ய போகங்கள்‌, ஸ்வர்க்க போகங்கள்‌ 
விகவிஷயானந்த? இவைகளினால்‌ ஏற்படக்கூடிய ஆனந்தத்தைச்‌ 
மாத்ராவித்ருஷ்ணை: சிறிதளவும்கூட விரும்பாத வைராக்யமுடைவர்களான, 
யோகி5“ப்‌“ருந்தை”: - சிவயோகிகளால்‌, 


அந்தர்க்‌5ரந்தி” சரீரத்திற்குள்‌ (மூன்று ஸ்தானங்களில்‌ நாடிகளின்‌ 
ப்ரவிலயக்ருதே சிக்கல்களால்‌ ஏற்பட்டிருக்கும்‌ முடிச்சுகள்‌ பொருட்டு, 


த 


ஆத்மார்பண ஸ்துதி 


சிந்த்யஸே = தியானத்தில்‌ புகுத்தப்படுகிறாய்‌. 


(கருத்துரை; விஷயங்கள்‌ இருவகை. ஒன்று 888 த்‌*ருஷ்டம்‌ அதாவது 
இவ்வுலகில்‌ அனுபவிக்கப்படுகின்ற அன்ன பானங்களும்‌, வீடு, பணம்‌, பெண்‌ 
பிள்ளை இவைகளும்‌. மற்றொன்று சாக்‌ ஆனுஷ்ரஷிகம்‌ - அதாவது 
சாஸ்திரங்களில்‌ சொல்லப்பட்ட அப்ஸரஸ்‌ முதலிய ஸ்வர்க்க போகங்கள்‌. முன்‌ 
சுலோகத்தில்‌ சொன்னபடி ஈசுவரன்‌ வாக்கிற்கும்‌ மனத்திற்கும்‌ எட்டாத பரசிவஸ்தா 
னத்தில்‌ இருப்பாராயின்‌ அவரை நாம்‌ உபாஸிப்பது எப்படி? உன்‌ மஹிமைகள்‌ 
உபநிஷத்துக்களால்‌ பலவாறு போதிக்கப்படுகின்றன. வர்ண தர்மங்களைப்‌ பரிபாலிக்‌ 
கும்‌ பிராமணர்‌ க்ஷத்திரியர்‌ முதலியவர்களால்‌ நீ கர்மாவினாலேயே உபாஸிக்கப்படு 
கிறாய்‌. யோகிகளோ விஷய போகங்களில்‌ இச்சையற்றவர்களாய்‌ உன்னை 
தியானம்‌ மூலமாய்‌ உபாஸிக்கிறார்கள்‌. தியானத்தினால்‌ அவர்கள்‌ சரீரத்தினுள்ளிரு 
க்கும்‌ மூலாதாரம்‌ மணிபூரம்‌ ஆஜ்ஞாஸ்தானங்களிலிருக்கும்‌ நாடிகளின்‌ செடுக்குக 
ளைத்‌ தெறிக்கச்‌ செய்து முக்தியை சாதித்துக்‌ கொள்ளுகின்றனர்‌. ஞான மார்க்கத்‌ 
தினாலும்‌ கர்ம மார்க்கத்தினாலும்‌ யோக மார்க்கத்தினாலும்‌ நீயே ஆராதிக்கப்பட்டு 
மோக்ஷ ஸாம்ராஜ்யமளிப்பவன்‌ என்பது. 


(விசேஷவுரை) 


TANT TATA 3a 


த்வமஸி பயஸாமர்ணவ இவ 
என்ற வாக்யம்‌ இங்கு கவனிக்கத்தக்கது. 


ஊஊ என ரா: 
உணா: UAT, HEAT நளனை: UTA 


அனத்‌*வகா: அத்‌“வஸு பாரயிஷ்ணவ:, 
ஸேோ(ஆத்‌*4வன: பாரமாப்னோதி, 
அத்‌“வநாமத்‌*வபதே ஸ்ரேஷ்ட₹:ஸ்யாத்‌*4வன: பாரமஸறிய 


முதலிய வேதவாக்யங்கள்‌ ஷடத்வாதீதமான மோக்ஷஸ்வரூபத்தை உணர்த்துவன. 
ஊன்‌ கரா எள்‌ ஊரன்‌ 
ணன்‌ எள்ளை ணாள: | 


3A ணா ளை: பாணர்‌ 
௭௭௫ TATE எனா எர ॥ உ ॥ 


ஆத்மார்பண ஸ்துதி 


த்‌*யாயந்தஸ்த்வாம்‌ கதிசன ப*வம்‌ து£ஸ்தரம்‌ நிஸ்தரந்தி 
த்வத்பாதா£ப்‌*ஜம்‌ விதி*வதிசதரே நித்யமாராத*யந்த: | 
அன்யே வர்ணாஸ்ரமவிதி“ரதா: பாலயந்தஸ்த்வதா:ஜ்ஞாம்‌ 
ஸர்வ ஹித்வா ப4வஜலநிதா“வேஷ மஜ்ஜாமி கோ:*ரே ॥ 6 ॥ 


(பதவுரை) 


கதிசன 
த்வாம்‌ 
த்‌4யாயந்த: 
து3ஸ்தரம்‌ 
ப4வம்‌ 
நிஸ்தரந்தி 
இதரே 
நித்யம்‌ 
விதி4வத்‌ 
த்வத்‌ பாதா3ப்ஜம்‌ 
ஆராத£4யந்த: 


அன்யே 


வர்ணாஸ்ரமவிதி*ரதா: 


த்வதாஜ்ஞாம்‌ 
பாலயந்த: 


ஏஷ: (அஹம்‌) 
ஸர்வம்‌ ஹித்வா 


கோ“ரே 
ப*“வஜலநிதெ“ள 
மஜ்ஜாமி 


சிலர்‌, 

உன்னை, 

த்யானம்‌ செய்கிறவர்களாய்‌, 

கடக்க முடியாத, 

ஸம்ஸாரத்தை, 

கடந்து விடுகிறார்கள்‌, 

மற்றவர்கள்‌ (த்யான ஸமாதியையடைய சக்தியில்லாத 
வர்கள்‌). 

நாள்தோறும்‌, 

முறைப்படி, 

உன்‌ சரண கமலத்தை, 

பூஜித்துக்‌ கொண்டு (கடக்க முடியாத ஸம்ஸாரத்தைக்‌ 
கடக்கிறார்கள்‌,. 

வேறு சிலர்‌ (ஈச்வர பூஜையும்‌ செய்ய இயலாதவர்கள்‌) 
ஸ்மிருதிகளில்‌ விதிக்கப்பட்ட வர்ணாஸ்ரம தர்மங்களை 
அனுஷ்டிப்பதில்‌ சிரத்தை கொண்டவர்களாயிருந்து 
கொண்டு, 

உன்‌ கட்டளையை, 

நிறைவேற்றுகிறவர்களாய்‌ (கடக்க முடியாத ஸம்ஸாரத்‌ 
தைக்‌ கடக்கிறார்கள்‌), 

இந்த நானோ, 

(தியானம்‌, அர்ச்சனம்‌, ஆசார ரக்ஷணம்‌ என்ற) எல்லா 
வழிகளையும்‌ விட்டு விட்டு 

பயங்கரமான, 

ஸம்ஸார ஸாகரத்தில்‌, 

மூழ்கிறேன்‌. 


(கருத்துரை) மேற்கூறிய தியானத்தினால்‌, ஸம்ஸார ஸாகரத்தை சிலர்‌ 
தாண்டுகின்றனர்‌. சிலர்‌ உன்‌ மூர்த்தியை பூஜை செய்து அப்பலனை அடைகின்றனர்‌. 
மற்றும்‌ சிலர்‌ உன்‌ கட்டளைப்படி வர்ணாங்ரம தர்மங்களை வழுவாமல்‌ நடத்தி 
வந்து பிறவிக்‌ கடலிலிருந்து கரையேறுகிறார்கள்‌. நானோ யோகிகளைப்‌ போலத்‌ 
தியானம்‌ செய்ய முடியாதவனாய்‌, உன்‌ பக்தர்களைப்‌ போல உன்னை அபிஷேகம்‌, 
அர்ச்சனை, ஸ்துதி, நமஸ்காரம்‌ முதலியன செய்து ஆராதிக்க சக்தியற்றவனாய்‌, 
சிஷ்டர்களைப்‌ போல உன்‌ விதிகளை உணர்ந்து தர்மங்களை அனுஷ்டித்து 
கர்மாக்களை சிரத்தையுடன்‌ செய்ய திறமையில்லாதவனுமாய்‌ என்‌ நற்கதிக்கு 


ச 


ஆத்மார்பண ஸ்துதி 


யாதொரு வழியையும்‌ தேடிக்கொள்ளாமல்‌ இந்த பயங்கரமான ஸம்ஸாரக்‌ கடலி 
லேயே மூழ்கிக்‌ கொண்டிருக்கிறேன்‌. 


(விசேஷவுரை) 


Ta TT இன: எண்ன | 
ணக, TY கரி களி 

ன எர ர்‌ எள எரர்‌ | 
ன ர்‌ எனன அ எ: ஈனா; எண்ன எக | 


சிவ ஏகோ த்‌'யேய: ஸர்வமன்யத்பரித்யஜ்ய | 

த்ரிஸந்த்‌யம்‌ ஹரஹர ப்‌யர்சயேத்‌, மந்த்ரேஷு கர்மாணி கவயோ 
யாந்ய பங்யன்‌ தாநி த்ரேதாயம்‌ பூஹுதா” ஸந்ததாநி। 

தான்யாசரத” நியதம்‌ ஸத்யகாமா ஏஷ ச: பந்தா: ஸுக்ருதஸ்ய லோகே | 


என்ற வாக்யங்கள்‌, தியானம்‌, ஈச்வர ஆராதனம்‌, வர்ணாச்ரம தர்மானுஷ்டானம்‌ 
என்றவைகள்‌ நற்கதியடைய ஸாதனம்‌ என்பதை விளக்குகின்றன. 


ண ணாள =a 
௮ 
னன்‌ எ ளை ரா: ॥ 6 ॥ 
* ஸ்வவம்மாகீர்தனம்‌ - 
உத்பத்‌:யாபி ஸ்மரஹர மஹத்யுத்தமானாம்‌ குலே(ஆஸ்மின்‌ 
ஆஸ்வாத்‌:ய த்வன்மஹிமஜலதேசரப்யஹம்‌ மர்கராணூன்‌ | 
த்வத்பாதாரர்சாவிமுகஹ்ருத:யங்சாபலாதி£ந்த்‌:ரியாணாம்‌ 


வ்யக்‌“ரஸ்துச்சேஷ்வஹஹ ஜனனம்‌ வ்யர்த:யாம்யேஷ பாப: ॥ 7 ॥ 


(பதவுரை தன்‌ வம்சத்தைப்‌ பற்றிக்‌ கூறுகிறார்‌. 


ஹே ஸ்மரஹர - காமனைக்கண்ணால்‌ எரித்த பகவானே! 
பாப: த பாபியான, 

ஏஷ: அஹம்‌ = இந்த நான்‌, 

உத்தமானாம்‌ = பெரியவர்களுடைய, 


ஆத்மார்பண ஸ்துதி 


மஹதி 

அஸ்மின்குலே ட்‌ உயர்ந்த பிரசித்தி பெற்ற இந்தக்‌ குலத்தில்‌, 
உத்பத்‌*யாபி = ஜனித்தும்‌ கூட, 

த்வன்மஹிமஜலதேச- உன்‌ மஹிமையாகிய கடலின்‌, 
சீகராணூன்‌ = சிதறிய சிறு திவலைகளை, 
ஆஸ்வாத்‌'யபி = பருகியும்‌ கூட, 

A 

சாபலாத்‌ = இந்திரியங்களின்‌ சபலத்தன்மையினால்‌, 
த்வத்பாதாரர்சா 

விமுக”ஹ்ருதய - உன்‌ திருவடி சேவையில்‌ ஈடுபடாத மனமுடையவனாய்‌, 
துச்சேஷு = அல்பமான விஷயங்களில்‌, 

வ்யக்‌“ர: = பரபரப்பு உடையவனாக, 

ஜனனம்‌ ன்‌ ஜன்மாவை, 

வ்யர்த்‌“தயாமி = வீணாக்குகிறேன்‌, 

அஹஹ ஜயோ - ஐயோ கஷ்டமே. 


(கருத்துரை; ஸ்ரீமத்‌ ஆசார்ய தீக்ஷிதர்‌ ஸ்ரீரங்கராஜ தீக்ஷிதர்‌ முதலிய 
மஹான்கள்‌ உதித்த இந்த புனிதமான குலத்தில்‌ நான்‌ பிறந்தும்‌, உன்‌ பெருமை 
களைத்‌ தெரிவிக்கும்‌ வேத வேதாந்த புராணங்களில்‌ ஏதோ சிறிது சிறிது கற்றறிந்தி 
ருந்தும்‌ பாபியான நான்‌ இந்திரியங்களுக்கு அடிமையாகி உன்‌ திருவடி சேவையை 
மறந்து மிகவும்‌ அற்பமான விஷய போகங்களில்‌ ஈடுபட்டு உத்தமமான இந்த 
ஜன்மத்தைப்‌ பாழ்‌ செய்து கொள்கிறேன்‌. ஐயோ என்ன பரிதாபம்‌! காமனை எரித்த 
பரமேசுவரா! (என்‌ ஆசைகளை நீ எரிக்க மாட்டாயா?) 


(விசேஷவுரை) 


ஊளை சள WET: | 
எள ௭௮ எள எ 2௭1௭: 


க்ருததீ*கூ்ரோ(அ)தோ“ரமுரகே குலகூடஸ்தே? பரத்‌“ வாஜ: | 
வித்கயேஷ்வரேஷு கஷ்சன பிதாமஹோ ந இதி விஸ்த்ரம்ப*: ॥ 


என்றும்‌, ளிக்க என எ, ஸ்ரீகண்டோவததாரயஸ்ய வபுஷா, 


என்றும்‌ நீலகண்ட தீக்ஷிதர்‌ தன்‌ பெரிய பாட்டனார்‌ ஈச்வராவதாரம்‌ என்பதைக்‌ 
குறிப்பிடுகிறார்‌ மேலும்‌ அவதார புருஷர்கள்‌ கூட மற்ற மனிதர்களைப்‌ போல 
வாழ்க்கைக்‌ கிலேசங்களினிடையே தன்னையே நொந்து கொண்டு பரிதவிப்பதை 
நாம்‌ இராமாயணம்‌ முதலிய சரித்திரங்ககளில்‌ காண்கின்றோம்‌. யுத்த மத்தியில்‌ 
இராமன்‌ 


ஆத்மார்பண ஸ்துதி 


எண: ஈர: NA என்‌ ஈர | 
தி'நூமாம்‌ து*£ஷ்க்ருத கர்மாணம்‌ அனார்யம்‌ புத்க்ருதே ஹ்யஸெள | 
லக்ஷ்மண: பதித: மேதே மாரதல்பே க:தாஸுவத்‌ ॥ 


என்று புலம்புவது கவனிக்கத்தக்கது. பெரியோர்‌ தங்களை உதாஹரித்துச்‌ சொல்லிக்‌ 
கொள்ளுவது உலகத்திற்குப்‌ பயனுண்டாம்‌ பொருட்டேயாம்‌. இத்தகைய 
ஸ்துதிகளைப்‌ படிக்கும்‌ ஸம்ஸாரிகள்‌ இந்த உண்மைகளை உணர்ந்து நற்கதி 
யடையுமாறு இங்ஙனம்‌ அவை குறிக்கப்பட்டிருக்கின்றன. பெரியோர்‌ தங்கள்‌ 
பெருமையை யறியார்‌ என்பதும்‌, சிறியோர்களே தற்புகழ்ச்சியாய்‌ பிதற்றிக்‌ கொள்ளு 
வார்கள்‌ என்பதும்‌ அறிவாளிகள்‌ அறிந்த விஷயமே. மேலும்‌ சிவரஹஸ்யம்‌ 
என்றபுராணத்தில்‌ சங்கர பகவத்பாதரின்‌ அவதாரத்தைப்‌ பற்றியும்‌ கூறியுள்ளது. 


சிரி எண என்ர ஏரின்‌ | 
ளான: அன்ன: | 
அணா ௭ எர்‌ எளி எமர்‌ | 


த்‌ க்ஷிதோ(ஆபி ப*வேத்கங்சித்‌ மந்ததமோ பூ*௯ஸுரோ(அ)ம்பி£கே | 
பா-ஸுராசாரநிரத: ஹைவச்ச:ந்தோ?க:வம்‌'றஜ: | 
பைவயமாாஸ்த்ரம்‌' ததா: லுப்தம்‌' பூ*மெள விஸ்தாரயிஷ்யதி | 


என்று. ஆனால்‌ ஈச்வராம்சம்‌ பொருந்தியவரும்‌, மஹாபரிசுத்த சரித்ரமுடைய 
வரும்‌, ஆசாரசீலரும்‌, ஜ்ஞான வைராக்ய ஸம்பன்னரும்‌, வித்யா ப்ரவசனத்தாலும்‌ 
நூற்றுக்கதிகமான க்ரந்த கரணத்தினாலும்‌ லோகோபகாரியும்‌, ஸ்ரீகண்ட மத 
அத்வைத மத பிரதிஷ்டாபகர்‌ என்ற பட்டம்‌ தாங்கியவரும்‌ ஆன இந்த மஹா புருஷ 
னும்‌ ஏன்‌ தன்னை இப்படி இழிவாழ்ய்ச்‌ சொல்லிக்‌ கொள்ள வேண்டும்‌ என்றால்‌, 
அத்தகையோர்‌, ஆனதால்‌ தான்‌ அவ்விதம்‌ நொந்து கொள்ளுகிறார்‌ என்பதே 
பதிலாகும்‌. மஹான்களுக்கு பிறவி என்பதே பெருந்‌ துக்கத்தைத்‌ தருவதாகும்‌. 
அவர்களை நம்மைப்போல்‌ எ௦ுகதுக்கங்கள்‌ பாதிப்பதில்லை. ஈச்வராராதனத்திற்கும்‌ 
ஆத்ம ஸ்வருபானுஸந்தானத்‌ திற்கும்‌ இடுக்கண்ணாயுள்ள சிறிய ஸம்ஸார பந்தங்‌ 
களும்‌ அவர்களுக்கு பொருக்க முடியாதனவாகின்றன. 


எள ௭௭ ரள: ர்க 7a Tie: | 
கம்‌ WAT எண Ura ௭ || 
விபதோ நைவ விபத:: ஸம்பதோ: நைவ ஸம்பத:: | 


ஸ்வஸ்வரூபம்‌ ப*வேத்ஸம்பத்‌ தத:ன்யத்‌ எடுதி*யாம்‌ விபத்‌ ॥ 


இவ்விதமான பெரியோர்கள்‌ தோன்றுவதனாலேயே அந்த வம்சம்‌ உத்தமமானது 
என்பது தோன்றும்‌. 


அட 


ஆத்மார்பண ஸ்துதி 


ளர்‌ ரான எக்க WAT | 
ண்‌ சொ எ TT TET TAT | 


ப்ராஹ்மண்யம்‌ ப்ராப்ய லே கேஸ்மிந்‌ பூகோப”“தி*ரோ பவேத்‌ | 
நாபக்ராமதி ஸம்ஸாராத்‌ ஸ ரவலு ப்குணஹா பவேத்‌ ॥ 


என்ற வாக்கியம்‌ நற்குலத்தில்‌ பிறப்பதும்‌ இந்திரியங்களைப்‌ பெறுவதும்‌ பிறவிக்‌ 
கடலிலிருந்து கரையேறி பேரின்ப விட்டை அடைவதற்கே என்பதையும்‌, அவ்விதம்‌ 
அடையாதவர்‌ பாபிகள்‌ என்பதையும்‌ தெளிவாகக்‌ கூறுகிறது. 


சான்‌ ரண கள்‌ HTATATATTA TET: | 
ணா 0௭1௭ ன்னை 
ணன்‌ காள்‌ ஏளன: எர ॥ < ॥ 


உ பிவபூஜாஸாத“னஸெளலப்‌“யமம்ஸனம்‌ . 


அர்கத்‌£ரோணப்ரப்‌ருதிகுஸுமைரர்சனம்‌ தே விதேஃயம்‌ 
ப்ராப்யம்‌ தேன ஸ்மரஹர பலம்‌ மோக்ஷஸாம்ராஜ்யலக்ஷமீ: | 
ஏதஜ்ஜானன்னபி மிிவ ஸிவ வ்யர்த:யன்காலமாத்மன்‌ 
ஆத்மத்‌:£ரோஹீ கரணவிவஸோ பூ4யஸா(அ)த*: பதாமி ॥ 8 ॥ 


(பதவுறை) சிவபூஜைக்குரிய ஸாதனங்கள்‌ எளிதில்‌ கிடைக்கக்கூடியன என்று 
கூறுகிறார்‌. 


ஸ்மரஹர ன காமனைக்‌ கண்ணால்‌ எரித்த பிரபுவே, 

அர்கத்‌”ரோணப்ரப்‌* 

ருதிகுஸுமை = எருக்கு தும்பை முதலிய (மிக எளிதில்‌ கிடைக்கக்கூடிய) 
மலர்களால்‌ 

தே அர்ச்சனம்‌ = உன்‌ பூசை, 

விதே“யம்‌ ட்‌ நிறைவேற்றக்கூடியது, 

தேந = அந்தப்‌ பூஜையினால்‌, 

ப்ராப்யம்‌ பலம்‌ - அடையத்‌ தகுந்த பயனோ 

மோக்ஷஸாம்‌ 

ராஜ்யலக்ஷமீ: = (ஸர்வ பந்த நிவ்ருத்தி ஏற்பட்டு அனுபவிக்கக்கூடிய 


ஆத்மார்பண ஸ்துதி 


நித்யமான பூர்ணமான ஆனந்த ரூபமாகிய) மோக்ஷம்‌ 
என்ற ஏகாதிபத்யம்‌. 


ஏதத்ஜ்யான்ன அபி- இதை அறிந்தவனாக இருந்தபோதிலும்‌, 

கரணவிவமேோோ - இந்திரியங்களுக்கு அடிமைப்பட்டு, 

காலம்வ்யர்த”யன்‌ - காலத்தை வீணாகக்‌ கழித்து விட்டு, 

ஹே ஆத்மன்‌ = எல்லா உலகிற்கும்‌ உள்ளேயிருக்கும்‌ ஆத்மரூபியே, 

ஆத்மத்‌ரோஹீ - (உம்மை மறந்ததினால்‌) ஆத்மாவிற்கு ஹிதத்தைத்‌ 
தேடாத (நான்‌) 

சிவசிவ = அட கஷ்டமே, 

பூ*யஸா = மிக விரைவாக, 

அத*பதாமி = அதோ கதியை அடைகிறேன்‌, 

(கருத்துரை) உன்னை ஆராதிப்பது அடியேனுக்கு ஒன்றும்‌ அப்படி ங்ரமமான 


காரியமில்லை. எருக்கு தும்பை முதலிய மணமற்ற, யாரும்‌ வேண்டாத, எங்கும்‌ 
கிடைக்கக்கூடிய புஷ்பங்களால்‌ உன்னை அர்ச்சனை செய்தால்‌ போதும்‌. இவ்வளவு 
ஸுலபமான ஆராதனைக்கு ஏற்படும்‌ பலமோ மோக்ஷஸாம்‌ ராஜ்யமே. இதை 
அறிந்திருந்தும்‌ மோக்ஷத்தைத்‌ தேடிக்கொள்ளாத நான்‌ ஆத்ம த்ரோஹியாகிறேன்‌ 
என்பதில்‌ ஜயமென்ன? சிவ சிவ என்ன பரிதாபம்‌, கான்‌ வீணாகக்‌ காலத்தை 
விஷயசபலனாகவே கழித்து வருகிறேன்‌. அதன்‌ பயனாக அதோகதியை அடைகி 
றேன்‌. உலகத்தில்‌ கடுமையான க்லேசத்தை அனுபவிக்கும்‌ ஒருவன்‌ அதினின்றும்‌ 
தன்னை விடுவித்துக்‌ கொண்டு மஹத்தான சுகத்தையும்‌ அடைய வெகு எளிய 
வழியை அறிந்திருந்தும்‌ அதற்குப்‌ பிரயத்தினம்‌ செய்யாமல்‌ துக்கத்திலேயே 
உழன்று கொண்டிருப்பானாகில்‌ அவன்‌ எவ்வளவு மூடன்‌! 


(விசேஷவுரை) 


ம்‌ ன எள கன Ya | 
எள்‌ ளை எர எள்‌ ஒர்‌ எர | 
எரி காண: கன: எகா: ll 
எரி fora ணன்‌: எள்‌ எரி | 
ண்‌ ன்‌ எண 

ஏஸ்‌ எனக்‌ எரர்‌ எ ரொ: ॥ 
TOT னார்‌ ATS என்னார்‌ | 


க்‌ எச்‌ ரர்‌ எணண || 


து£ஷ்கரம்‌ தஸ்ய ஸேவாயாம்‌ கிமஸ்தி பு4வனத்ரயே | 
நதா“ம்‌ து ஸிகதா வாரி ஸுலப*ம்‌' குஸுமம்‌ வனே | 


ஆத்மார்பண ஸ்துதி 
நாஸ்த்யேவ கரணக்லேம: கர்தவ்ய: ஸக்ரு'த£ஞ்ஜலி: ॥ 
தூர்ண ஸிவ மரிவேத்யுச்சை: ப*ஜந்தி ப*யஹாரிணம்‌ | 
ஸிவே தத்தம்‌ ஹுதம்‌ ஜப்தம்‌ ப₹லாந்நாதி:நிவேதுனம்‌ | 
ஏகம்‌ சாக்ஷய்யப2லடும்‌ தத்‌:விதா4னாம்‌ ந ஸம்மாய: ॥ 
அன்யதா: ஸந்தமாத்மானம்‌ யோ(அ)ன்யதா? ப்ரதிபத்‌யதே | 
கிம்‌ தேன ன க்ருதம்‌ பாபம்‌ சோரேணாத்மாபஹாரிணா ॥ 


என்ற வாயுஸம்ஹிதை, சிவபுராணம்‌, வேதவாக்யங்கள்‌, சிவபூஜை எளிது, அதற்கு 
வேண்டிய சாதனங்கள்‌ சுலபம்‌, பெரும்பயயனை அளிக்கவல்லது சிவபூஜை, அதைச்‌ 
செய்யாதவர்‌ பாபி என்றும்‌ புலப்படுத்துகின்றன. 


கட்டப்பட்ட ப்பது 
ரஸ்‌ எ குனா ராம்‌ 
எ: கார ஸு ஊர எள்ள | 


380 எனன எக்க எ: 
னன: அர்‌ ளணாரிக்‌ க ॥ ₹ ॥ 
* விஷயப்ரதிபந்தி:நிரூபணம்‌ . 
கிம்‌ வா குர்வே விஷமவிஷயஸ்வைரிணா வைரிணாஹம்‌ 
பத்த“: ஸ்வாமின்‌ வபுஷி ஹ்ருத:யக்‌:ரந்தி?னா ஸார்த*மஸ்மின்‌ | 
உக்ஷணா தரர்பஜ்வரப*ரஜுஷா ஸாகமேகத்ர ப£த்சதச*: 


ம்ராம்யன்வத்ஸ: ஸ்மரஹர யுகே: தா4வதா கிம்‌ கரோது ॥ 9 ॥ 


(பதவுரை) விஷயங்கள்‌ தடங்கலாக வுள்ளன எனக்கூறுகிறார்‌. 


ஸ்வாமி = பிரபுவே 

விஷம 

ஸ்வைரிணா = (கரடு முரடான பிரதேசங்களில்‌) துக்கத்தைத்தரக்கூடிய, 
இந்திரிய திருப்திக்குரிய சிற்றின்பப்‌ பற்றுதல்களில்‌ 
அடங்காமல்‌ திமிர்‌ கொண்டு இஷ்டம்‌ போல்‌ ஓடிக்கொ 
ண்டிருக்கும்‌ 

வைரிணா = எனக்கு விரோதியான (தீங்கிழைப்பதான) 

ஹ்ருத'யக்‌“ரந்தி“ஃனா- சித்தத்தில்‌ சிடுக்குண்டாக்கியிருக்கும்‌ துர்வாஸனை 
யோடு 

ஸார்த்த” = கூட, 

அஸ்மின்‌ வபுஷி - இச்சரீ ரமாகிற (வண்டியில்‌) 

பாத்த“: = பிணைக்கப்பட்ட, 


அஹம்‌ = நான்‌, 


ஆத்மார்பண ஸ்துதி 


கிம்‌ குர்வே = என்னதான்‌ செய்ய முடியும்‌, 

ஸ்மரஹர = மதனனை மாய்த்தவரே, 
தூர்பஜ்வரப“ரஜுஹா- திமிர்‌ மிகுதியினால்‌ கொதிப்புள்ள, 
தா£வதா = பாய்ந்தோடுகிற, 

உஷ்ணாஸாகம்‌ - காளையுடன்‌ கூட, 

ஏகத்ர யுகே3 = ஒரே நுகத்தடியில்‌, 

பாத்த: = பூட்டப்பட்ட, 

ஸ்ராம்யன்‌ வத்ஸ: - சிரமத்தினால்‌ சோர்வடைந்த இளங்கன்று, 
கிம்‌ குரோது ல்‌ என்ன செய்யக்‌ கூடும்‌? 


(கருத்துரை) ண 1௭௭: கரண விவஷ: - என்று முன்‌ சுலோகத்தில்‌ 
கூறியதை இங்கு விரித்துரைக்கின்றார்‌. ஸுலபமான துக்க நிவ்ருத்தி மார்க்கத்தை 
அறிந்திருந்தும்‌ நான்‌ துஷ்டத்தன முள்ள விஷய வாஸுனையினால்‌ தோற்கடிக்கப்‌ 
பட்டவனானேன்‌. பார்ப்பதற்குஸுகம்‌ போலவும்‌ இறுதியில்‌ துக்கத்தைத்‌ தருவது 
மான இந்திரியார்த்தங்களில்‌ ஆவேசத்துடன்‌ பாயும்‌ அநேக காலவாஸனா ஐடில 
மான என்‌ மனம்‌ என்னைத்‌ தூக்கி வாரிக்‌ கொண்டுபோய்‌ அனர்த்தங்களுக்கு 
உள்ளாக்கி விடுகிறது. நான்‌ என்ன செய்வேன்‌. ஒரு முறட்டுக்‌ காளையுடன்‌ ஒரே 
வண்டியில்‌ பூட்டப்‌ பெற்ற இளங்கன்று என்ன செய்யும்‌? காளை மேடுபள்ளம்‌ பார்க்‌ 
காமல்‌ திமிரிக்‌ கொண்டு அதிவேகமாய்‌ ஓடவாரம்பிக்கும்‌ போது இளங்கன்று 
எவ்வித பரிதாப நிலையை அடையும்‌? வாஸனை முடிச்சுக்களேறிய திமிர்‌ கொண்ட 
என்‌ மனத்துடன்‌ நானும்‌ இச்சரீரமாகிற வண்டியில்‌ கட்டப்பட்டிருக்கிறேன்‌. பலமற்ற 
நான்‌ (ஜீவன்‌) துஷ்டவாஸனைகளால்‌ அடக்க வொண்ணாத என்‌ மனம்‌ இழுத்த 
இடமெல்லாம்‌ பரிதப்பித்துக்‌ கொண்டே ஓடுகிறேன்‌. என்னால்‌ வேறு ஒன்றும்‌ 
செய்ய முடியவில்லை. 


(விசேஷவுரை) 
LUE எர னா கை: 
TATA TT ள்‌ எனனை | 


பராங்சி கானி வ்யத்ருணத்‌ ஸ்வயம்பூ*: 
தஸ்மாத்‌ பராக்‌ பஷ்யதி நாந்தராத்மன்‌ | 


என்ற வேதவாக்யம்‌ இந்திரியங்கள்‌ எப்பொழுதும்‌ பஹிர்‌ முகமாகவே செல்லுகின்‌ 
றன என்பதையும்‌, அவைகளை அடக்கி அந்தர்முகமாகச்‌ செலுத்துகின்றவன்‌ தீரன்‌ 
என்றும்‌ கூறுகிறது. 


கண்‌ ஈர ளா என்‌ எரி எ ஏன்‌ 


குர்வதே கர்ம போ*கா£ய கர்ம கர்தும்‌ ச பு(ஞ்ஜதே 


ஆத்மார்பண ஸ்துதி 


என்பதும்‌ கர்மங்களைச்‌ செய்வதிலேயே ஈடுபாட்டைக்குறிக்கிறது. 
* STATA * 
ள்‌ ணை ர்‌ எச்‌ ரானா 
கானார்‌ எள்‌ ௭ விள வின | 
க்ளா என ஈன எ, 
கண்ணார்‌ ராண ॥ Lo ॥ 

* அநிதரக₹தித்வாமிதா4னம்‌ 4 
நாஹம்‌ ரோதூசது*ம்‌ கரணனிசயம்‌ து£ர்னயம்‌ பாரயாமி 
ஸ்மாரம்‌ ஸ்மாரம்‌ ஜனிபத:₹ர௬ஜம்‌ நாத: ஸீதாஃமி பீ*த்யா | 
கிம்‌ வா குர்வே கிமுசிதமிஹ க்வாத்‌*ய க:ச்சா:மி ஹந்த 


த்வத்பாதா:ப்‌:ஜஐப்ரபதுனம்ரதே நைவ பங்யாம்யுபாயம்‌ ॥ 10 ॥ 


(பதவுறை) தனக்கு வேறு கதியில்லை என்று கூறுகின்றார்‌. 


நாத்‌ = ஸ்வாமி 

து“ர்நயம்‌ ன்‌ கட்டுப்பாடுகளுக்கு அடங்காத, 
கரணநிசயம்‌ ன்‌ இந்திரியங்களை, 

ரோத்‌”“தும்‌ ன்‌ நான்‌, 

ந பாரயாமி ன்‌ சக்தியற்றவனாக இருக்கிறேன்‌, 
ஜநிபத“ருஜம்‌ = ஜன்மமெடுத்தது முதல்‌ அனுபவித்து வரும்‌ ச்ரமத்தை, 
ஸ்மாரம்‌ ஸ்மாரம்‌ - நினைக்கும்‌ பொழுதெல்லாம்‌, 
பீ£த்யா = பயத்தினால்‌, 

ஸீதா“மி = நடுங்குகிறேன்‌, 

ஹந்த க்‌ ஐயோ।, 

கிம்‌ வாகுர்வே - நான்‌ என்ன செய்வேன்‌, 

இஹ கிமிசிதம்‌ - இதற்கு என்ன தகுந்த பரிஹாரம்‌! 


அத்‌“ய க்வ க“ச்சாமி- இப்பொழுது (இந்த சிரமத்தை நிவ்ருத்தி செய்து கொள்ளு 
வதற்கு) நான்‌ எங்கே செல்லுவேன்‌? 


த்வத்பாதா“ப்‌ உன்‌ திருவடிக்கமலங்களில்‌ அடைக்கலம்‌ புகுவதைத்‌ 
ஐப்ரபத3னம்்‌ ௬தே| = தவிர, 

உபாயம்‌ = வேறு வழியை, 

நைவ பச்யாமி = நான்‌ அறிகிலேன்‌. 


(கருத்துரை) இந்த்ரிய நிக்ரஹத்தில்‌ அசக்தனாயும்‌ ஸம்ஸார வேதனைகளை 
விலக்க விரும்புகிறவனாயுமிருக்கு மெனக்கு சரணாகதியைத்‌ தவிர வேறு கதியில்‌ 


இத 


ஆத்மார்பண ஸ்துதி 


லை என்பதைத்‌ தெரிவிக்கிறார்‌. ஸம்ஸாரவாழ்க்கையின்‌ கஷ்டங்களை (ஜனனமர 
ணாதிகளை) நினைத்து நினைத்து பயம்‌ கொண்டு இதிலிருந்து விடுவிக்கப்பட 
வேண்டும்‌ என்று கவலை உண்டானவர்களுக்கு விஷயங்களில்‌ இயற்கையாகவே 
பிரவர்த்திக்கும்‌ இந்திரியங்களை அடக்க முடியாதது பற்றி துக்கம்‌ ஏற்படுகிறது. 
துர்வாஸனைக்கு அடிமையான சித்தத்திற்கும்‌ முக்தியை விரும்பும்‌ ஜீவனுக்கும்‌ 
ஏற்படும்‌ போராட்டத்தில்‌ சளையுற்ற ஜீவன்‌ தைன்யத்துடன்‌ ஈச்வரனை நோக்கிப்‌ 
புலம்புகிறான்‌. “என்ன செய்வேன்‌? எங்கு செல்வேன்‌? எனக்கு எது உபாயம்‌? ஸ்வாமி! 
ஒன்றும்‌ வகையறியாத நான்‌ உன்‌ சரணத்தைப்‌ பற்றிக்‌ கொள்ளுகிறேன்‌. எனக்கு நீர்‌ 
தான்‌ வழி காட்டவேண்டும்‌.” என்று. 


(விசேஷவுரை) 


ஏனா: க Ya TT சரா TTY என: | 
ணாள என 1௭ ஈர ரகம்‌ னர ஏஎ ॥ 


தான்யா: கதி த்ரிபு*வனே பரமோபபோஃக்‌:யம்‌ 
ஸம்ஸாரமேவ பரமேஸ்வரி பா“வயந்த: | 

ஆயாஸரூபமவபோசத*மிமம்‌ ஸமேத்ய க்லிங்யே கியத்‌ 
கியத:ஹம்‌' த்வமுனா ப*வேன ॥ 


என்று நீலகண்ட தீக்ஷிதர்‌ கூறுவதும்‌ கவனிக்கத்தக்கது. விஷய ஸுகங்களையே 
நாடி நிற்பவர்களுக்கு விசாரமில்லை. 


ன டார என்ன டததி[ 


* மரிவசரணப்ரபதுனேன ப்ரஸாதா£:ப்‌“யர்த2னன்‌ - 


உல்லங்க*யாஜ்ஞாமுடு“பதிகலா௲ட: தே விங்வவந்த்‌:ய 
த்யக்தாசார: பமருவதசது*னா முக்தலஜங்வராமி | 

ஏவம்‌ நானாவித*ப*வததிப்ராப்ததீ:ர்கா“பரா த*: 

க்லேமாம்போசதி* கத:மஹம்ருதே த்வத்ப்ரஸமாதா:த்தரேயம்‌ ॥ 11 ॥ 


ஆத்மார்பண ஸ்துதி 


(பதவுரை) சிவனுடைய தாளை வணங்கி அவனருள்‌ வேண்டுகின்றார்‌. 


உடூ3பதிகலாகட - சந்திரகலாதரனே, 

விஷ்வ வந்த்ய = ஸகல ஜீவராசிகளாலும்‌ தொழப்படுபவனே, 

தே ஆஜ்ஞா = (ஸ்ருதி, ஸ்ம்ருதி புராணங்களால்‌ வெளியிடப்பட்ட) 
உன்‌ கட்டளையை, 

உல்லங்க்‌*யா = மீறியும்‌, 

த்யக்தாசார: = நன்‌ நடத்தைகளைத்‌ துறந்தவனுமான நான்‌, 

அது£னா = இப்பொழுது, 

பசுவத்‌ = ஒரு மிருகத்தைப்‌ போல, 

முக்தலக்க: = வெட்கங்‌ கெட்டவனாக, 

சராமி = திரிகிறேன்‌, 

ஏவம்‌ = இவ்விதமே, 


நாநாவித”* 
ப“வததி பரா ப. பலவித ஜன்மத்‌ தொடர்களில்‌ அடையப்பட்ட நீண்ட 


தர்கா“ பராத* = குற்றச்சாட்டுகளுடன்‌ கூடிய 
அஹம்‌ த நான்‌, 

த்வத்ப்ரஸாதா”ன்‌ 

ருதே = உன்‌ கருணையில்லாவிடில்‌, 
க்லேமாம்‌ Fk 

போசத*ம்‌ = துக்கஸாகரத்தை, 

கதம்‌ தரேயம்‌ = எப்படித்‌ தாண்டுவேன்‌? 


(கருத்துரை) உன்னை சரணாகதி செய்யும்‌ நான்‌ பெரிய அபராதி என்று தெரி 
வித்துக்கொள்ளுகிறார்‌. ஹே சந்த்ர கலாதரனே! உன்‌ கட்டளைகளை மீறி நடந்தவன்‌ 
நான்‌. ஸ்ருதி ஸ்ம்ருதி புராணங்களின்‌ மூலம்‌ உன்னால்‌ போதிக்கப்பட்ட கர்மாக்க 
ளையும்‌ தர்மங்களையும்‌ சரிவர அனுஷ்டிக்காதவன்‌. புத்தி பூர்வமாக உன்‌ விதிகளை 
மீறிவிட்டு பயமும்‌ வெட்கமும்‌ கூட இல்லாமல்‌ ஒரு விலங்கைப்போல விஷய 
ஸுகங்களையே பல இடையூறுகளுக்கு மத்தியில்‌ தேடி அலைந்து கொண்டிருக்கி 
றேன்‌. இவ்விதம்‌ நான்‌ அபராதியானது இந்த ஜன்மாவில்‌ மட்டுமில்லை. பலவித 
மான அநேக கோடி ஜன்மாக்களிலும்‌ இப்படியே அபராதியாக இருந்துள்ளேன்‌. 
எல்லையற்ற துக்கக்‌ கடலை உன்‌ தயவின்றி வேறு எவ்விதம்‌ நான்‌ தாண்டப்‌ 
போகிறேன்‌! 


(விசேஷவுரை) “அவனருளாலே அவன்தாள்‌ வணங்கி” என்ற சைவ சமயா 
சாரியர்களின்‌ வாக்கியம்‌ ஈண்டு கவனிக்கத்தக்கது. ஏஎ எளி என்னனா ஸ்ருதி 


ஸ்ம்ருதி மமைவாஜ்ஞா என்றது கீதா வாக்கியம்‌. 


ஆத்மார்பண ஸ்துதி 


* ஏன்பா எள ணன கா. நாண்‌ * 


ளான ௭ ணா: கணா: 
என்‌ ஈரி எண ளானை | 
அள்‌ களாக ன களா: எண்‌ 
கள: களி எள ச: ப || 22 ॥ 


உ பா4வ்யபராத* ஸம்பா*4வனயா நிஸ்த்ரபத்வநிவேதானபூர்வக- 


ப்ரார்தசனா - 


க்ஷாம்யஸ்யேவ த்வமிஹ கருணாஸாக3ர[: க்ருத்ஸ்னமாக:: 
ஸம்ஸாரோத்த₹ம்‌ கி:ரிற ஸபயப்ரார்த:நாதை:ன்யமாத்ராத்‌ | 
யத்‌:யப்யேவம்‌ ப்ரதிகலமஹம்‌ வ்யக்தமாக::ஸ்‌ ஸஹஸ்ரம்‌ 
குர்வன்‌ மூர்க்க: கத₹மிவ ததா: நிஸ்த்ரப: ப்ரார்த2யேய ॥ 12 ॥ 


(பதவுரை) மேலும்‌ அபாரதம்‌ ஏற்படக்கூடும்‌ என்றெண்ணி வெட்கமின்மை 
யைத்‌ தெரிவித்து வேண்டுகிறார்‌. 


கிரிச = 
கருணா ஸாகர: 
த்வம்‌ = 


ஸூபயப்ரார்த₹நா 
தைசன்யமாத்ராத்‌ 


ஸம்ஸாரோத்த?ம்‌ - 
க்ருத்ஸ்னம்‌ ஆக”: - 


இஹ க்ஷூம்யசி 
ஏவ = 


யத்‌யபி = 
ஏவம்‌ ட்‌ 
ப்ரதிகலம்‌ 5 
ஆக: ஸஹஸ்ரம்‌ - 
வ்யக்தம்‌ = 
குர்வன்‌ - 
மூர்க்க: அஹம்‌ - 
நிஸ்த்ரப: = 
ததா” = 
கதமிவ த 


ஏ பரமேசுவரனே! 


கருணைக்‌ கடலான நீ, 


அச்சங்‌ கொண்டு தீனக்குரலோடு செய்யப்படும்‌ வேண்டு 
கோள்‌ ஒன்றினாலேயே, 

ஸம்ஸாரத்தொடர்பினால்‌ உண்டான, 

எல்லாப்‌ பாபங்களையும்‌, 

இங்கே (இப்பொழுதே) மன்னித்து விடுவாய்‌ என்பதற்கு 
ஆகேபமில்லை, 

இப்படி இருந்தபொழுதிலும்‌, 

இம்மாதிரி, 

ஒவ்வொரு நிமிஷத்திலும்‌, 

ஆயிரம்‌ குற்றங்களை, 

வெளிப்படையாகவே, 

செய்து கொண்டேயிருக்கும்‌, 

முட்டாளாகிய நான்‌, 

வெட்கமற்றவனாக, 

அவ்விதம்‌, 

எப்படித்தான்‌, 


ஆத்மார்பண ஸ்துதி 
ப்ரார்த்த£யேய 5 வேண்டிக்கொள்ளுவேன்‌? 


(கருத்துறை கருணைக்கடலான நீ, என்னால்‌ பல ஜன்மங்களிலும்‌ மேற்‌ கூறி 
யபடி செய்யப்பட்ட அபராதங்களை நான்‌ மிக்க பயத்துடனும்‌ மிகவும்‌ பச்சாத்‌ தாபத்‌ 
துடனும்‌ பிரார்த்தனை செய்துகொள்வேனாகில்‌ மன்னித்துவிடுவாய்‌ என்பதற்கைய 
மில்லை. ஆனால்‌ உன்னைப்‌ பிரார்த்தனை செய்து கொள்ள வெட்கமாயிருக்கிறது. 
ஏனெனில்‌ நான்‌ முன்‌ செய்த அபராதங்களை க்ஷமித்துக்‌ கொள்ளும்படி கேட்கும்‌ 
பொழுதாவது அவ்வித அபராதங்களைச்‌ செய்வதை நிறுத்தியவனாக வேண்டுமல்ல 
வா? இப்பொழுதும்‌ அதே குற்றங்களைச்‌ செய்து கொண்டேயிருக்கும்‌ நான்‌ எப்படி 
உன்னிடம்‌ தைர்யமாக வந்து என்னுடைய பழைய குற்றங்களை மன்னித்து விடும்‌ 
படி வேண்டிக்‌ கொள்வேன்‌? 


(விசேஷவுரை) 

Thad Sef எள | 
ளன ஈர்‌ என ஈன || 
அபராத*ஸஹஸ்ராணி க்ரியந்தே(அ)ஹர்நிறம்‌ மயா | 
தா£ஸோ(அயமிதி மாம்‌ மத்வா க்ஷமஸ்வ பரமேஸ்வர ॥ 


என்ற பிரார்த்தனையையும்‌ கவனிக்க. பெரியோர்களுக்கு வெட்கம்‌ தன்னிடமிருந்தே 
மிகுதியாக உண்டாகிறது என்பது 


க: Wat Bl: WAST Tat 
ஸ்வத: ஸதாம்‌ ஹ்ரீ: பரதோ(அ)பி குரர்வோ என்ற கவியின்‌ வாக்கினால்‌ 
உணரலாம்‌. 


ம்‌ ட ௮ ~ 


எள்‌ ரன எள்‌ எ ॥ 23 ॥ 


உ ம்ரு'திஸமயதோஃஷபூ*யிஷ்டசக்‌*புசத்‌சதி*பாரதந்த்ர்யகதசனம்‌ . 


ஸர்வ க்ஷேப்தும்‌' ப்ரப*வதி ஜன: ஸம்ஸ்ரு”திப்ராப்தமாக: 
சேத: ங்வாஸப்ரமமஸமயே த்வத்பதா£ப்‌£ஜே நிதாஃய | 
தஸ்மின்காலே யதி: மம மனோ நாத: தோ₹ஷத்ரயாத 
ப்ரஜ்ஞாஹீனம்‌ புரஹர ப*வேத்தத்கத₹ம்‌ மே க*டேத ॥ 13 ॥ 


ஆத்மார்பண ஸ்துதி 


(பதவுரை) மரண காலத்தில்‌ தோஷங்கள்‌ மிகுந்து புத்தி ஸ்வாதீனத்தை 
இழந்து விடுமெனக்‌ கூறுகிறார்‌. 


நாத்‌ புரஹர 
ச்வாஸ ப்ரஸம 
ஸமயே 

சேத: 

த்வத்‌ பதா“ப்‌“ஜே 
நிதா*ய 

ஸம்‌ ஸ்ருதி 
ப்ராப்தம்‌ 
ஸர்வம்‌ ஆக: 
க்ஷேப்தும்‌ 

ஜன: ப்‌*ரபவதி 
தஸ்மின்‌ காலே 
தோ“ஷத்ரயார்தம்‌ 


மம மன: 
ப்ரஜ்ஞஹீனம்‌ 
யதி ப“வேத்‌ 
தத்‌ 


கத2ம்‌ க“டேத்‌ 


திரிபுர மெரித்த ஸ்வாமி! 


மூச்சடங்கும்‌ சமயத்தில்‌, 

மனத்தை, 

உன்‌ சரண கமலத்தில்‌, 

வைத்து (அர்ப்பணம்‌ செய்வதனால்‌), 


பிறவிகளில்‌ வந்தடைந்திருக்கும்‌, 

எல்லா பாபத்தையும்‌, 

உதறி எறிந்துவிட, 

ஒருவனால்‌ ஸாத்தியுமாகும்‌ (எனினும்‌), 

அந்த சமயத்தில்‌, 

வாத, பித்த கபமென்ற மூன்று தோஷங்களால்‌ 
பீடிக்கப்பட்ட, 

என்‌ மனம்‌, 

நல்ல பிரஜ்ஞை யிழந்ததாக, 

ஆகிவிட்டால்‌, 

(முற்கூறிய) மனத்தை உன்‌ திருவடிகளில்‌ அர்ப்பணம்‌ 
செய்தல்‌, 

எப்படி ஸம்பவிக்கும்‌? 


(கருத்துரை) எவ்வித பாபிக்கும்‌ கடைசியாக ஒரு வழி இருக்கிறது. அ..தாவது 
எனக்கு பயன்படுமா? என்பதைப்‌ பார்ப்போம்‌. தன்‌ ஜன்மாக்களில்‌ ஸம்ப வித்த 
எல்லா அபராதங்களையும்‌ மரண காலத்தில்‌ ஈச்வர சரண கமலத்தில்‌ மனத்தை 
ஈடுபடுத்துவதின்‌ மூலம்‌ விடலாம்‌. ஆனால்‌ அந்தக்காலத்தில்‌ நான்‌ பிரஜ்ஞை தவறி 
யிருந்தால்‌ என்ன செய்வது? அந்திய காலத்தில்‌ பிரஜ்ஞையுடன்‌ கூடி இருப்பது 
அரிது. வாத பித்த கபங்களின்‌ விபரீதங்களால்‌ மூர்ச்சை ஏற்பட்டு விடலாம்‌. 
ஆகையினால்‌ ப்ராண வியோக சமயத்தில்‌ மனத்தை ஈசுவரனிடம்‌ செலுத்தி ஸர்வ 
பாபங்களையும்‌ போக்கிக்கொள்ளலாம்‌ என்றும்‌ நிச்சய மாக நம்பியிருக்கவும்‌ 


முடியாது. 


(விசேஷவுரை) 


ண்‌ ஊ எத 1994 1ம்‌ wera சா: 


சித்தம்‌ த5ஸ்வா ஸக்ருத:பி மிவே சிந்திதம்‌ ஸாதஃயா யாம: 


என்றது நீலகண்ட தீக்ஷிதர்‌ வாக்யம்‌. 


ஆத்மார்பண ஸ்துதி 
ஏர்க்‌ ஏரிகள்‌ ளனர்‌ எள | 


ஸாங்கேத்யம்‌ பாரிஹாஸ்யம்‌ வா ஹேலனமேவ வா | 


என்ற பாகவத வாக்யத்தை அனுசரித்துத்தான்‌ நம்‌ முன்னோர்‌ ஈச்வர நாமங்களை 
தங்களுடைய புத்ர பெளத்ராதிகளுக்கு வைத்தனர்‌. 


த்‌: ருஷ்டாவாக்ஷிப்யமாணாயாம்‌ ஸஞ்ஜ்ஞயா ஹ்ரியமாணயா | 
ம்ருத்‌ பாமோன பத்‌:த*ஸ்ய த்ராதா நைவோபலப்‌*யதே | 
அய:பாமோேன காலேன ஸ்னேஹ்பாமேன பந்து“மி: | 

ஹிக்கயா பாஃவ்யமானஸ்ய ங்வாஸேன பரியுஷ்யத: | 
ம்ருத்யுனா க்ருஷ்யமாணஸ்ய ந க”ல்வஸ்தி பராயணம்‌ | 


என்று வர்ணிக்கப்படும்‌ அந்த்ய காலத்தில்‌ எவ்விதம்‌ புத்தி திடமாக இருக்கமுடியும்‌? 
* TORTIE * 


காணாக்‌ எர | 
ன: TET TST எள்‌: 
எனின்‌ னன்‌ எண்ணம்‌ எனை ॥ 2% ॥ 


* உத்க்ராந்த்யவஸ்தா“நிரூபணம்‌ . 


ப்ராணோத்க்ராந்திவ்யதிகரதஃலத்ஸந்தி“பந்தே* மாரீரே 
ப்ரேமாவேமப்ரஸரத*ுமிதாக்ரந்தி£தே பாந்து*வர்கே* | 

அந்த: ப்ரஜ்ஞாமபி ஸிவ ப*ஜன்னந்தராயைரனந்தை: 
ஆவித்‌*தோ“அ)ஹம்‌ த்வயி கத₹மிமாமர்பயிஷ்யாமி பு5த்‌-தி“ம்‌ ॥ 14 ॥ 


ஆத்மார்பண ஸ்துதி 


(பதவுரை) உயிர்‌ வெளிக்‌ கிளம்பும்‌ நிலையைக்‌ கூறுகிறார்‌. 


ஸிவ = ஹே சிவ, 

ப்ராணோத்‌ 

க்ராந்தி வ்யதிகர பிராணவாயு வெளிக்கிளம்புவதனால்‌ சரீரத்தின்‌ பூட்டுகள்‌ 

தவத்‌ ஸந்தி* தெறித்துக்கொண்டும்‌ பூட்டுகள்‌ தெறித்துக்கொண்டும்‌, 

பரந்து£வர்கே* 

ப்ரேமா வேச = பந்து ஜனங்கள்‌ பொங்கி யெழும்‌ அன்புப்பெருக்கால்‌ 

ப்ரஸரதமிதா கட்டுக்கடங்காதபடி கொண்டும்‌ இருக்கும்‌ பொழுது, 

க்ரந்தி“தே” 

அந்த: ப்ரஜ்ஞாம்‌ - உள்ளே சுய உணர்வினை, 

பஜநாபி ட்‌ உடையவனாயினும்‌ (உணர்வினை இழக்காதவனாய்‌ 
இருப்பதாக வைத்துக்‌ கொண்ட போதிலும்‌) 

அநந்தை: le 

அந்தராயை: ன்‌ கணக்கற்ற இடையூறுகளால்‌, 

ஆவித்‌3த4ஹ: 

அஹம்‌ = சூழ்ந்து அமுக்கப்பட்ட நான்‌, 

இமாம்‌ புத்‌தி: - இந்த புத்தியை, 

த்வயி உன்னிடத்தில்‌, 

கதம்‌ = எப்படி, 

அர்ப்பயிஷ்யாமி - செலுத்தப்‌ போகிறேன்‌, 


(கருத்துரை) அப்படியே சுய உணர்வில்‌ இருப்பதாக வைத்துக்‌ கொண்டாலும்‌ 
மனத்தை உன்னிடம்‌ ஈடுபடுத்துவது அஸாத்யமான காரியம்‌. ஏனெனில்‌ பிராணன்‌ 
வெளிக்கிளம்பும்‌ ஸமயத்தில்‌ ஒவ்வொரு பூட்டுகளிலிருந்தும்‌ கிளம்ப எத்தனிக்கும்‌ 
பிராண வாயுவினால்‌ ஏற்படும்‌ மரணவலியை உணர்த்துமே யொழிய அந்த பிரஜ்‌ 
ஞை பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்ளகூடியதாக ஆகாது. சரீரத்திற்குள்‌ இந்த வேத 
னையிருக்க, வெளியில்‌ பந்து மித்திரர்கள்‌, அன்பின்‌ மிகுதியினால்‌ கூக்குரலிட்டு 
அழுதுகொண்டிருப்பார்கள்‌. ஆதலால்‌ அந்தக்கூச்சலினிடையே மனத்தைத்திருப்பி 
உன்னிடம்‌ நாட்டுவதும்‌ ஸாத்தியமாகாது. இவ்விதம்‌ பல இடையூறுகளால்‌ எனக்கு 
அந்த்ய காலத்தில்‌ உணர்விருப்பினும்‌ மனத்தை உம்மிடம்‌ ஒப்படைக்க நான்‌ 
இயலாதவனாகவே ஆவேன்‌. 


(விசேஷவுரை) தேவர்களுக்கும்‌ அசுரர்களுக்கும்‌ மனிதர்களுக்கும்‌ யாவருக்‌் 
கும்‌ க்ஷேமத்தை விரும்பிக்‌ கொடுத்தலாலும்‌, அனாதி மல சம்பந்தம்‌ அற்றவனாக 
இருத்தலாலும்‌, ஸகலகல்யாணகுண ஆனந்த பூர்ணனாக இருத்தலாலும்‌, யாவருக்‌ 
கும்‌ மங்களத்தை நினைத்தலாலும்‌, த்வைத பிரபஞ்சத்தின்‌ உபசமரூபியாக இருத்த 
லாலும்‌, சிவன்‌ என்று கூறப்படுகிறார்‌. அவ்வாறு பல பொருள்‌ சிவமப்தத்திற்கு 


து 


ஆத்மார்பண ஸ்துதி 


உண்டு என்பதை பலவகை ப்ரமாணங்களுடன்‌ சிவார்க்கமணி தீபிகையில்‌ தீக்ஷிதர்‌ 
அவர்களே காட்டியுள்ளார்‌. 


ளி ஏன்‌ எ: சாரார்‌ எர எள்‌ 
ரர ௭15 எ எனி ஏர்‌ ளன ரன்ன 


ப்ராயோ முஹ்யதி சேத: ப்ராணப்‌'ருதாம்‌ ப்ராணநிர்க'மாவஸரே | 
புண்யனே யதி: ந முஹ்யந்தி புத்ரம்‌ வான்யஸ்மரன்ப்ரியதே ॥ 


என்றார்‌ நீலகண்ட தீக்ஷிதர்‌. கட்டுண்ட குதிரை அடிக்கப்பட்டால்‌, காலில்‌ உள்ள 
கட்டுக்களையும்‌, கயிறு கட்டியுள்ள முளையையும்‌ பிடுங்கிக்‌ கொண்டு ஓடுவது 
போல, முக்ய ப்ராணன்‌ கிளம்பும்‌ பொழுது மற்ற இந்திரியங்களையும்‌ வலிந்து 
எடுத்துக்‌ கொண்டு போகும்‌ என்பதும்‌ அப்பொழுது உண்டாகும்‌ வேதனை சொல்லி 
முடியாது என்பதும்‌ சாந்தோக்யம்‌ முதலிய உபநிஷத்துக்களாலும்‌, ஸுதஸம்ஹிதை 
முதலியவற்றாலும்‌ அறியலாம்‌.. 


qe: இன சர்‌ எள: | 


மர்மஸூத்க்ருஷ்யமாணேஷு வ்யவமானேஷு ஸந்தி4ஷு | 
யது::க₹ம்‌ ம்ரியமாணஸ்ய ஸ்மர்யதாம்‌ தந்‌ முமுக்ஷுபி” ॥ 


என்பதும்‌ ஆன்றோர்‌ வாக்கியம்‌. 
* என: காணா * 
௮8௭ ணன 
ளான aE TR ATTY | 
எச்‌ விஷ ௭௭ 19௭ ஏக்‌ எ கள எள: 
கர காளான்‌: எள்‌ எரா ॥ Rll 


உ ஸூத்‌:ய: ஸ்வாத்மஸமர்பணம்‌ . 


அத்‌*யைவ த்வத்பத:நலினயோரர்பயாம்யந்தராத்மன்‌ 
ஆத்மானம்‌ மே ஸஹ பரிகரைரத்‌சரிகன்யாதி*நாதச | 

நாஹம்‌ போசத்‌சது*ம்‌' தவ மிவ பதம்‌ ந க்ரியா யோகசசர்யா: 
கர்தும்‌ மக்னோம்யநிதரக₹தி: கேவலம்‌ த்வாம்‌ ப்ரபத்‌5யே ॥ 15 ॥ 


ஆத்மார்பண ஸ்துதி 


(பதவுரை) உடனே தன்‌ ஆத்மாவை ஸமர்ப்பணம்‌ செய்கின்றார்‌. 


அத்ரிகன்யாதி“நாத” ட்‌ ஹே பார்வதீபதியே, 

அந்தராத்மன்‌ = அந்தர்யர்மியான புருஷனே! 

அத்‌'யைவ = இப்பொழுதே, 

த்வத்பத” நலினயோ: ன்‌ இரு சரணகமலங்களில்‌, 

பரிகரை: ஸஹ = பரிவாரங்களோடுகூட, 

மேம்‌ ஆத்மானம்‌ = ஜீவ ரூபமான என்னை, 

அர்ப்பயாமி ன்‌ அர்ப்பணம்‌ செய்து விடுகிறேன்‌, 

ஸிவ ன்‌ ஹே சிவ, 

தவ பதம்‌ = உன்‌ இருப்பிடத்தை (சரணத்தை), 

அஹம்‌ = நான்‌, 

போசத்‌சதும்‌ ந சக்னோமி - அறிய சத்தியுடையவனில்லை, 

க்ரியா: = (அவசியம்‌ செய்ய வேண்டுமென்று விதிக்கப்பட்ட) 
கர்மாக்களை யாவது, 

யோக சர்யா: = யோக சாஸ்திர ரீதியில்‌ அப்யாஸங்களை யாவது, 

கர்தும்‌ = செய்வதற்கு, 

ந சக்னோமி = என்னால்‌ முடியாது, 

அநிதரக“தி ன்‌ வேறுவழியில்லாதவனாக, 

த்வாம்‌ = உன்னை, 

ப்ரபத்யே கேவலம்‌ = சரணமடைதலை மட்டும்‌ செய்கிறன்‌. 


(கருத்துரை) முன்‌ சுலோகத்தில்‌ சொன்னபடி அந்த்ய காலத்தில்‌ மனதை 
ஈசுவரனிடம்‌ அர்ப்பணம்‌ செய்வது அஸாத்யமானபடியால்‌ இப்பொழுது உன்‌ 
நினைவு வந்திருக்கும்‌ பொழுதே நான்‌ உன்னிடம்‌ என்னை ஸமர்ப்பணம்‌ செய்து 
விடுகிறேன்‌. என்னை மட்டுமில்லை. என்‌ பரிவாரங்களையும்‌ சேர்த்துக்‌ கொண்டு 
ஆத்மார்பணம்‌ செய்து விடுகிறேன்‌. ஹே பரமசிவ! எனக்கு உன்‌ இருப்பிடமோ 
தெரியாது. கர்மானுஷ்டானத்தையோ யோகாப்யாஸத்தையோ செய்ய என்னால்‌ 
இயலாது. வேறு ஒரு வழியும்‌ அறியாத நான்‌ உன்னைச்‌ சரணமடைவது ஒன்றை 
யே அனுஷ்டிக்கிறேன்‌. 


(விசேஷவுரை) 


கன [34 ௭௭௭௭௭ ளன ண எள அணை னள | 
கண்ண ஊளை ஈர்‌ க எற்‌ ளர்‌ எர ॥ 


த்வய்யர்பிதம்‌ ப்ரத2மமப்பயயஜ்வனைவ ஸ்வாத்மார்பணம்‌ 
விதசத*தா ஸ்வகுலம்‌ | 

கா த்வம்மஹேறி குலதா£ஸமுபோக்ஷிதும்‌ மாம்‌ கோ 
வானுபாஸிதுமஹம்‌ குலதே₹வதாம்‌ த்வாமூ ॥ 


ஆத்மார்பண ஸ்துதி 


என்று ஆனந்த ஸாகர ஸ்தவத்தில்‌ நீலகண்ட தீக்ஷிதர்‌ இந்த சுலோகத்தை 
“ஈச்வரனிடம்‌ தனக்குத்‌ தனிப்பட்ட சலுகை இருக்கிறது என்பதற்கும்‌ பரம்பரையாக 
உரிமை உண்டு என்பதற்கும்‌” பிரமாணமாக எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. ஸகல ப்ரபஞ்சத்‌ 
திற்கும்‌ அதிஷ்டானமாக வியாபித்திருத்தலாலும்‌, சித்தின்‌ ஆபாஸ மோஹத்தா 
லுண்டான எல்லாவற்றையும்‌ எடுத்துக்‌ கொள்வதனாலும்‌, விஷயோன்முகமாயுள்ள 
புத்தி வ்ருத்திகளை ப்ராசீனமாய்‌ தன்னுள்‌ அடக்கிக்‌ கொள்ளுவதனாலும்‌, எப்பொழு 
தும்‌ இருத்தலாலும்‌ ஆத்மா என்று கூறப்படும்‌. 


காளர்‌ என்‌ எள Tema | 
ஏளன எள்‌ ணன Tad | 


யச்சாப்னோதி யதாசதசத்தே யங்சாத்தி விஷயானிஹ | 
யற்வாஸ்ய ஸந்ததோ பா4வஸ்தஸ்மாதா:த்மேதி கீசயதே | 


என்று ஸ்ம்ருதி. இதற்கு விரிவான உரை அனுபூதிப்ரகாசத்தில்‌ காண்க. கர்மாக்கள்‌: 
ஸம்ஸ்காரங்கள்‌, வேத வ்ரதம்‌, பாகயஜ்ஞம்‌, ஸோமயஜ்ஞம்‌ முதலியன. யமம்‌, 
நியமம்‌ ப்ராணாயாமம்‌, ப்ரத்யாஹாரம்‌, தாரணா முதலிய எட்டு அங்கங்களை 
உடையது யோகம்‌. 


* WATE TET எள: * 
a: எசா எள்‌ TAA ua: 
என்னென ஈசான எஸ்‌ மார்‌: | 


ரண்‌ ரள ளனர்‌ 
எள: எண எாள்ளிள்‌ என்‌ || 86 ॥ 


 ஸர்வகு“ருத்வநிரூபணபூர்விகா ப்ரபத்த்தி: - 


ய: ஸ்ரஷ்டாரம்‌ நிகி:லஜக:₹தாம்‌ நிர்மமே பூர்வமீறா: 
தஸ்மை வேதா₹னதி:த ஸகலான்யங்ச எமாகம்‌ புராணை: | 
தம்‌ த்வாமாத்‌:யம்‌ குருமஹமஸாவாத்மபுசத்‌சதி“ப்ரகாமமம்‌ 
ஸம்ஸாராத: மரணமது*னா பார்வதீமம்‌ ப்ரபத்யே ॥ 16 ॥ 


(பதவுறை) “சிவபெருமானே யாவர்க்கும்‌ குரு என நிரூபணம்‌ செய்து சரண 
மடைகிறார்‌. 


நிகி:லஜக:தாம்‌ = எல்லா உலகங்களையும்‌, 
ஸ்ரஷ்டாரம்‌ = படைத்த பிரமனை, 
ய: ஈஷ: = எந்த ஈஸ்வரன்‌, 


ஆத்மார்பண ஸ்துதி 


பூர்வ - ஆதியில்‌, 

நிர்மமே = சிருஷ்டித்தானோ, 

தஸ்மை = அந்த பிரமதேவனுக்கு, 

புராண: ஸாகம்‌ = புராணங்களோடுகூட, 

ஸகலான்‌ வேதாசன்‌ ச = வேதங்கள்‌ யாவற்றையும்‌ 

ய: = எந்த, 

அதித ன்‌ உபதேசித்தானோ, 

ஆத்ம பு”த்‌“தி” ப்ரகாஸம்‌ - தன்‌ புத்தியில்‌ ஜோதி ஸ்வரூபமாய்‌ 
விளங்குகின்ற, 

பார்வதீஷம்‌ = பார்வதீ பதியான, 

தம்‌ = அந்த, 

ஆத்‌*யம்‌ குரும்‌ ஈ ஆதி குருவான, 

த்வாம்‌ ன்‌ உன்னை, 

ஸம்ஸாரார்த: = பிறவியினால்‌ (ஸம்ஸாரத்தினால்‌) தாபமடைந்த, 

அஸெள அஹம்‌ = இந்த நான்‌, 

அது£னா ன்‌ இப்பொழுதே, 

சரணம்‌ ப்ரபத்‌“யே = ரக்ஷகன்‌ என்று (அடைக்கலமாக) அடைகிறேன்‌, 


(கருத்துரை) ஜகத்ஸ்ருஷ்டி கர்த்தாவான பிரமனை முதலில்‌ சிருஷ்டித்து 
அவளுக்கு வேதங்களை உபதேசித்த ஆதி குருவான பரமேற்வரனை தியானத்தி 
னால்‌ என்‌ சித்தத்தில்‌ நிறுத்தி என்னுடைய தாபங்களை விலக்கும்பொருட்டு 
அவரிடம்‌ மரணாகதியடைகிறேன்‌. சிருஷ்டி இருவகைப்படும்‌. ஒன்று ப்ரகிருதி 
சிருஷ்டி. மற்றொன்று விக்ருதி சிருஷ்டி. ப்ரகிருதி சிருஷ்டியில்‌ சிவனிடமிருந்து 
பிரமன்‌ உண்டானது சுருதியில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவன்களிடையே 
எவன்‌ உன்னை மாரணமடைகிறானோ அவனுக்கு ஞானத்தை அளித்து அவனுடைய 
கட்டை அவிழ்த்து விட்டு நித்யாநந்த பரிபூர்ணமான்‌ உன்னுடைய அப்ராக்ருதமான 
திவ்ய பதவிக்கு அவனை அழைத்துக்‌ கொள்ளுகிறாய்‌. ஆகையினால்‌ உன்னை நான்‌ 
சரணமடைகிறேன்‌. புல்‌ முதலியவற்றைத்‌ தின்று விவேகமற்றவைகளாய்‌ தன்னை 
வேலை வாங்கும்‌ மனிதர்களுக்கு அடிமையாகி பார மிழுத்தல்‌ முதலிய காரியங்க 
ளில்‌ க்லேசமும்‌ துக்கமுமடையும்‌ மாடுகளைப்போல ஜீவன்‌ அஜ்ஞானியாய்‌ இந்த 
வாழ்க்கைச்‌ சக்கரத்தில்‌ கட்டுண்டு பலவித கஷ்டங்களை அடைகின்ற இந்த 
ஜீவன்களை கட்டவும்‌ அவிழ்த்து விடவும்‌ யஜமானன்‌ பரமேஸ்வரனே. 


(விசேஷவுரை) 


எனா: ௭: எனா: ஏஎ எனா: | 
ரர்‌ ராக்‌: ௫: ர்‌: wa: Il 
ஆத்மான: பறவ: ப்ரோத்தா: ஸர்வே ஸம்ஸாரவர்தின: | 


தேஷாம்‌ பதித்வாஹேவேமா: ஸிவ: பபமுபதி: ஸ்ம்ருத: ॥ 


என்று பாரதம்‌ கூறுகிறது. 


ஆத்மார்பண ஸ்துதி 


ஏ ணார எள்‌ ரண ணி சி NET :| 
சார்‌ எனா ளனர்‌ | 


எனள்‌ ஊனிரார்‌ சினா: ॥ 
எண்ன ணன ளன எச னள ன்‌ 


யோ தே:வானாம்‌ ப்ரத2மம்‌ புரஸ்தாத்‌ விற்வாதி*போ ருத்‌:ரோ மஹர்ஷி: | 
ஹிரண்யக₹ர்ப“ம்‌ பற்யத ஜாயமானம்‌ | 
காலாவச்சே?த:யுக்தானாம்‌ கு:ருணாமப்யஸெள கு:ர௬: | 
வாமாங்க*த£ஸ்ருஜதி£ஷ்ணும்‌ த£கக்ஷிணாங்காசத்பரஜாபதிம்‌ | 
மத்‌“£யதோ ருத்‌சரமீமமானம்‌ த்ரீன்புத்ரானஸ்ருஜச்சி2வ: ॥ 
ஆத்மா வா இத?மச்ச ஆஸீத்‌ ஸ ஈக்ஷத இமாந்து ஸஜா இதி 
என்பது முதலிய வேதம்‌, உபநிஷத்‌, பாரதம்‌, ஸூதஸம்ஹிதை, சிவ புராணம்‌, 
ஸனத்ஸுஜாதீயம்‌ முதலிய பல பிரமாண நூல்கள்‌ சிவபெருமானே ஸகலகர்த்தா, 


பதி, ஸகலருக்கும்‌ ஆதி குரு, ஸர்வஜ்ஞன்‌ என்று தெளிவுறக்‌ கூறுகின்றன. சிருஷ்டி 
வகைகளும்‌ புராணங்களிலேயே விரித்துரைக்கப்‌ படுகின்றன. 


* uf uy ௭ எனா ணே எ: * 


எள எனா வண்ணா எள 
எனை: கணா ணை ணை | 
அணு கண்ணா எனா 

காகக்‌ ஏர்‌ ளா ர்‌ ர்‌ TE ॥ 66 ॥ 

* பதி பற பாற நிரூபணபூர்விகா ப்ரபத்தி: - 
ப்ரஹ்மாதீசன்‌ யஸ்‌ ஸ்மரஹர பமன்மோஹ்பாமேோன பசத்‌சத்‌*வா 
ஸர்வானேகங்சிதசசித*தி£க: காரயித்வா(ஆ)த்மக்ரு'த்யம்‌ | 
யற்சைதேஷு ஸ்வபத:றரணான்வித்‌:யயா மோசயித்வா 


ஸாந்த்‌:ரானந்த:ம்‌ க:மயதி பரம்‌ தா“ம தம்‌ த்வாம்‌ ப்ரபத்யே ॥ 17 ॥ 


(பதவுரை) பதி பசு பாசம்‌ இம்‌ மூன்றையும்‌ விளக்கும்‌ முகமாக சரணமடை 
கிறார்‌. 


ச 


ஆத்மார்பண ஸ்துதி 


ஸ்மரஹர = மன்மதனை எரித்தவரே, 

சித*சித*தி*க:ய: ஏகம்‌ = இந்த ப்ரபஞ்சத்தைக்‌ காட்டிலும்‌ வேறான 
எவனொருவன்‌, 

ப்ரஹ்மாதீன்‌ ௯ பிரமன்‌ முதலிய, 

ஸர்வான்‌ பசூன்‌ = ஸுகலவிதமான பசுக்களையும்‌ (ஜீவர்களையும்‌), 

மோஹபாசேன ன்‌ அஜ்ஞான மென்னும்‌ கயிற்றினால்‌, 

ப்‌த்‌“த்‌*வா = கட்டி, 

ஆத்ம க்ருத்யம்‌ > அவரவர்கட்குரிய காரியங்களை, 

காரயித்வா = செய்வித்து, 

யஷ்ச்வ = எவன்‌ மேலும்‌, 

ஏதேஷு = இவர்களில்‌, 

ஸ்வபதஸரணான்‌ = தனது திருவடியில்‌ சரணமடைந்தவர்களை, 

வித்‌“யயா ன்‌ ஞானத்தின்‌ மூலம்‌, 

மோசயித்வா ன்‌ கட்டிலிருந்து விடுவித்து, 

ஸாந்த்‌”ராநந்த“ம்‌ ட்‌ பரிபூர்ண ஆனந்த மயமான, 

பரம்‌ = எல்லாவற்றிற்கும்‌ மேலான, 

தாம ௫ ஸ்தானத்திற்கு, 

க“மயதி ன்‌ போகும்படி செய்கிறானோ, 

தம்‌ த்வாம்‌ = அவ்விதமான உன்னை, 

ப்ரபத்‌“யே 5 சரணமடைகிறேன்‌. 


(கருத்துரை) சேதனாசேதன மயமான இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாலுள்ள நீ 
இரண்டுகால்‌ நான்கு கால்‌ பசுக்களை அஜ்ஞானக்‌ கயிற்றால்‌ கட்டி அவர்களுக்குரிய 
காரியங்களைச்‌ செய்வித்து இந்த ஸம்ஸாரத்தை நடத்தி வருகிறாய்‌. இந்த ஜீவன்க 
ளிடையே எவன்‌ உன்னைச்‌ சரண மடைகின்றானோ அவனுக்கு ஞானத்தை அளித்து 
அவனுடைய கட்டை அவிழ்த்து விட்டு நித்யானந்த பரிபூரணமான உன்னுடைய அப்‌ 
ராக்ருதமான பதவிக்கு அவனை அழைத்துக்‌ கொள்ளுகிறாய்‌. ஆகையால்‌ நான்‌ 
உன்னைச்‌ சரணமடைகிறேன்‌. புல்‌ முதலியவற்றை மென்று தின்று விவேகமற்ற 
வைகளாய்‌ தன்னை வேலை வாங்கும்‌ மனி தர்களுக்கு அடிமையாகி பாரம்‌ 
இழுத்தல்‌ முதலிய காரியங்களில்‌ க்லேசமும்‌ துக்கமுமடையும்‌ மாடுகளைப்போல்‌ 
ஜீவன்‌ அஜ்ஞானியாய்‌ இந்த வாழ்க்கைச்‌ சக்கரத்தில கட்டுண்டு பற்பல கஷ்டங்‌ 
களை அடைகின்றான்‌. இந்த ஜீவன்களைக்‌ கட்டவும்‌ அவிழ்த்து விடவும்‌ யஜமானன்‌ 
பரமேச்வரனே. 


(விசேஷவுரை) 


நாளி ஈரா: எரர்‌ எரா «Faure 
டன ன ஸர்‌ எண்‌ எள்‌ ண ரின்‌ 


ஏஷாமீமே பமருபதி: ப்ரறானாம்‌ சதுஷ்பதா£முத ச தி:பதா£ம்‌ | 
ஏஷ ஹ்யேவ ஸாது“ கர்ம காரயதி யமேப்யோ லோகேப்ய உன்னினீஷதே ॥ 


ஆத்மார்பண ஸ்துதி 


என்பது வேத வாக்யம்‌ பாரதத்தில்‌ - 


ஏரார்‌ எ: எர்ள்ளாம்‌ எரர்‌ ஏன: | 

ராணா: ஏஎ: சாண: என்‌ எண: | 

ப௲னாம்‌ வ: பதிஷ்சாஹம்‌ ப்‌விஷ்யாமி ஸுரோத்தமா: | 
ஆத்மான: பறவ: ப்ரோக்தா: ஸர்வே ஸம்ஸாரவர்தின: ॥ 


என்று பரமேச்வரன்‌ யாவர்க்கும்‌ பதி என்பதும்‌ யாவரும்‌ பசு என்பதும்‌ தெளியக்கிடக்‌ 
கின்றன. 


* ஏரார்‌ * 


எள்‌ களா ut: எண்ணைய 
னர்‌ THAT bad ணானளிளி | 

எ எள்ளி எனகன 
1ணனனர்‌ aT Wt என Tree ॥ 6 ॥ 


* ஏஎம்‌ * 
TET கணண Ut: AST TATA: 
னர்‌ VATA bat TATA | 
ஏ எளி CLAMPED E | 
ணின்‌ Tai aE எற்‌ என Tae ॥ $௪ ॥ 


உ ப4வரோக:பி4 ஷக்‌: வரணம்‌: - 


ப“க்தாக்‌:ரயாணாம்‌ கத:மபி பரை: யோ(ஆசிகித்ஸ்யாமமர்த்யை: 
ஸம்ஸாராக்‌:யாம்‌ மமயதி ௬ஜம்‌ ஸ்வாத்மபோ:”தெள4ஷதே“ன | 

தம்‌ ஸர்வாதீசங்வர ப4வமஹாதீ:ர்க4தீவ்ராமயேன 

க்லிஷ்டோ(ஆஹம்‌ த்வாம்‌ வரத: மரணம்‌ யாமி ஸம்ஸாரவைத்ஃயம்‌ ॥ 18 ॥ 


(பதவுரை) ஸம்ஸார ரோகவைத்யனைச்‌ சரணமடைகிறார்‌. 


ஸர்வாதீ“ங்வர = எல்லா தேவர்களுக்கும்‌ மேற்‌ பட்ட கடவுளே, 
வரத: = கேட்டதைக்‌ கொடுப்பவரே, 
கத₹மபி = எவ்விதத்திலேயும்‌, : 


ஆத்மார்பண ஸ்துதி 


பரை: அமர்த்யை: = மற்ற தேவர்களால்‌, 

அசிகித்ஸ்யாம்‌ = வைத்யம்‌ செய்து நிவ்ருத்தி செய்ய முடியாத, 

ஸம்ஸாராக்‌:யாம்‌ = ஸ்ம்ஸாரம்‌ என்கிற பெயருடைய, 

ருஜம்‌ = வியாதியை, 

ய: = எவர்‌, 

ப*க்தாக்‌:ரயாணாம்‌ = தன்‌ பக்த சிகாமணிகளுக்கு, 

ஸ்வாத்மபோ:தெள* 

ஹஷஹதே4ன = சிவஜ்ஞானபோதம்‌ என்ற மருந்தினால்‌, 

ஸமயதி = போக்கடிக்கிறாரோ, 

தம்‌ = அவ்விதமான, 

ஸம்ஸார வைத்‌யம்‌ = ஸம்ஸார ரோகத்திற்கு வைத்யனான, 

த்வாம்‌ த உன்னை, 

ப*வமஹாதீ:ர்க* 

தீவ்ராமயேன க ஸும்ஸாரமாகிற கொடுமையான நீடித்த பெரிய 
வியாதியினால்‌, 

க்லிஷ்டம்‌: அஹம்‌ = கஷ்டப்படுகிற நான்‌, 


மரணம்‌ யாமி சரணமடைகிறேன்‌. 

(கருத்துரை) இந்த ஸம்ஸாரம்‌ என்பது ஒரு ரோகம்‌. இந்த வியாதிக்கு வைத்‌ 
தியம்‌ செய்ய வேறு ஒரு வைத்தியனாலும்‌ முடியாது. மற்ற தேவர்கள்‌ சில வரன்‌ 
களைக்‌ கொடுக்கலாம்‌. ஆனால்‌, இந்த ஸம்ஸார வியாதியைத்‌ தீர்க்க அவர்களால்‌ 
இயலாது. இந்தப்‌ பிணிக்கு வைத்தியன்‌ நீ ஒருவனே. உன்னிடம்‌ பக்தி செய்தவர்க 
ளுக்கு இந்த நோயைத்‌ தீர்த்து விடுகிறாய்‌. இதற்கு நீ வைத்துக்கொண்டிருக்கும்‌ 
மருந்து ஆத்மஜ்ஞானம்‌ என்பதே. இந்தப்‌ “பிறப்பு இறப்பு” என்னும்‌ நோயால்‌ அநேக 
காலமாய்‌ மிகவும்‌ பீடிக்கப்பட்ட நான்‌ உன்னைத்‌ தவிர வேறு எங்கு சரணமடையப்‌ 
போகிறேன்‌. ஆகையால்‌ நீயே எனக்குக்‌ கதி. எனக்கு இந்த வியாதியை நிவ்ருத்தி 
செய்விக்க வேண்டும்‌. 


(விசேஷவுறை) இதே கருத்தை ஸ்ரீ சங்கர பகவத்‌ பாதர்‌ அவர்களும்‌ 
வெளியிட்டிருக்கிறார்கள்‌. 
௭௭ எளார்‌ ௭௭ சோர்‌ 
எ எண்‌ ஏன; எள்‌ எர எ | 
TTT WTA எள்‌ 
ஏரின்‌ ௫ எனா eT | 


ஜனனம்ருதி யுதானாம்‌ ஸேவயா தே:வதானாம்‌ 

ந பவதி ஸுக2லேம: ஸம்மமயோ நாஸ்தி தத்ர | 
அஜனிமம்ருதரூபம்‌ எமாம்ப:மீறம்‌ ப*ஜந்தே 

ய இஹ பரமஸெளக்‌:யம்‌ தே ஹி தான்யா லப£ந்தே ॥ 


ஆத்மார்பண ஸ்துதி 
ஆர்யாசதகத்தில்‌, கண்ர்‌ எரர்‌: ராவி எ: - ஸம்ஸரணகாதரா 
ணாம்‌ ஸம்ஸரணி: ஸமமாம்ப*வீ பக்தி: என்றும்‌, வேதத்தில்‌, எண்‌ னே ரக்‌ 
எ i yo ப்ரத2£மோ தைவ்யோ பி/ஷக்தம்‌ த்வா பிஷஜாம்‌ ஸ்ரு 
ணோமி என்றும்‌ கூறியுள்ளது. 


* MATTER ATU ல்‌ எணண * 
ஊரி எனக்‌ எண்‌ ௫௭) 
என: நாரண? ATTA | 
எண்ட்‌ எள்‌ எக்‌ என சே: 
ர்‌ என்றான எச்‌ எவனா கார ॥ 2 ॥ 


உ தாரகோபதே£ஷ்ட்ருத்வகதனபூர்வகம்‌ மரணவரணம்‌ . 


த்‌-யாதோ யத்நாத்‌:விஜிதகரணைர்யோகி:பிர்யோ விமுக்த்யை (விம்ருக்‌:ய:) 
தேப்‌*ய: ப்ராணோத்க்ரமணஸமயே ஸந்நிதா-யாத்மனைவ | 
தத்‌:வயாசஷ்டே ப4வப*யஹரம்‌ தாரகம்‌ ப்ரஹ்ம தேவ: 

தம்‌ ஸேவே(ஆஹம்‌ கி:ரிற ஸததம்‌ ப்‌:ரஹ்மவித்‌:யாகு:ரும்‌ த்வாம்‌ ॥ 19 ॥ 


(பதவுரை நீ தாரக மந்த்ரோபதேசம்‌ செய்பவன்‌, ஆதலால்‌ உன்னைச்‌ 
சரணமடைகிறேன்‌' என்று கூறுகிறார்‌. 


கி'ரிச = ஈச்வரனே, 

விஜித கரணை: 

யோகிபி: = பொறிகளை வென்ற யோகிகளால்‌, 

யதநாத்‌ = பெரு முயற்சியினால்‌, 

த்‌ யாத: = தியானிக்கப்பட்ட, 

ய: தேவ: எந்த தேவன்‌, 

விமுக்த்யை = மோக்ஷத்தின்‌ பொருட்டு, 

(விம்ருக்‌“ய:) ன (தேடத்தக்கவனாக இருப்பினும்‌) 

தேப்‌*ய: = அவர்களுக்கு, 

ப்ராணோத்‌ க்ரமண 

ஸமயே ன்‌ ப்ராணவாயு வெளிக்கிளம்பும்‌ நேரத்தில்‌, 
ஆத்மநைவ ன்‌ தானாகவே, 

ஸந்நிதா*ய - எதிரில்‌ வந்து, 

ப*வப*யஹரம்‌ = ஸம்ஸார பயத்தை நிவ்ருத்தி செய்யக்‌ கூடிய, 
தாரகம்‌ ன்‌ கரையேற்றுவிக்கும்‌, 

தத்ப்‌3ரம்ஹா = அந்த அகண்டமான ப்ரஹ்ம சைதன்யத்தை, 
வ்யாசஷ்டே = உபதேசிக்கிறானோ, 


ஆத்மார்பண ஸ்துதி 


தம்‌ = அந்த, 

ப்‌ ரஹ்ம வித்‌“யா குரும்‌ - ப்ரஹ்ம ஜ்ஞானத்தை உபதேசிக்கும்‌ குருவான, 
த்வாம்‌ = உன்னை, 

ஸததம்‌ = எப்பொழுதும்‌, 

ஸேவே = உபாஸிக்கிறேன்‌. 


(கருத்துரை) பொறிகளை அடக்கி த்யான யோகத்தை அப்யாஸம்‌ செய்துவந்த 
பெரியோர்களுக்கு ப்ராண வியோக ஸமயத்தில்‌ முன்வந்து நின்று தாரக மந்த்ரத்‌ 
தை உபதேசிக்கும்‌, முக்தி மார்க்கத்திற்கு பரமாசார்யனாகிய உன்னை நான்‌ சரண 
மடைகிறேன்‌. இந்த்‌ ரிய நிக்ரஹம்‌ செய்து வெகு தீவ்ரமான முயற்சியுடன்‌ த்யான 
யோகத்தைப்‌ பயிலும்‌ யோகிகளாலும்‌ நீ தேடப்படுகின்றாய்‌. அவர்களுக்கு நீ அந்த்ய 
காலத்‌ தில்‌ ப்ரஸன்னமாகி மோக்ஷத்திற்கு உதவும்‌ உபதேசத்தையும்‌ அருளுகின்‌ 
றாய்‌. ப்ரஹ்மஜ்ஞானத்தை உபதேசிக்கும்‌ குரு நீயே. அத்தகைய உன்னை நான்‌ 
த்யானாதிகளினால்‌ உபாஸிக்க இயலாதவனாயினும்‌ கேவலம்‌ சரணாகதியில்‌ 
ஆராதிக்க முயலுகின்றேன்‌. த்யான யோகத்திற்கு வசப்பட்டு எப்படி யோகிகளு 
டைய மரண காலத்தில்‌ அவர்களை முக்தி யடைவிக்கும்‌ பொருட்டு நீ தானாகவே 
முன்‌ வந்து நின்று உபதேசத்தை யருளுகின்றனையோ அவ்விதம்‌ என்‌ சரணாகதி 
யையும்‌ பொருட்படுத்தி என்னைக்‌ காப்பாற்றுவாயாக. 


(விசேஷவுறை இந்த சுலோகத்தின்‌ முதல்‌ பாதத்தில்‌, 19484 விமுக்த்யை 
அல்லது மப்பு விம்ருக்‌*ய: என்பதும்‌ பாடம்‌. முக்தி கண்டத்தில்‌ எங்கு இருப்பினும்‌ 
எப்படி இருப்பினும்‌ பாபியாயினும்‌ சிவகே்ஷேத்திரத்தி வாஸம்‌ முக்தியைக்‌ கொடு க்க 
வல்லது என்று கூறப்பட்டுள்ளது. கர்ப்ப, ஜன்ம, ஜரா, மரணம்‌ முதலிய துன்பங்களி 
னின்றும்‌ கரையேற்றுவதனால்‌ ப்ரஹ்ம தாரகம்‌ எனப்பட்டது. 


எர? அனார்‌ என்‌ | 
ஏறா? TAA என்ற ॥ 
சாணார்‌ எ எள்‌ எண | 
னா என்‌ ரன ॥ 


பாபிஷ்டா:நாமபி ங்ரத்‌சதா*£விஹீனானாம்‌ ஜனார்துன | 
முக்தித”ம்‌ மரணாதூரர்த்‌“வம்‌ மிவக்ஷேத்ரேஷு வர்தனம்‌ ॥ 
ஆத்மானமரணிம்‌ க்ருத்வா ப்ரணவம்‌ சோத்தராரணிம்‌ | 
த்‌*யான நிர்மத:நாப்‌(யாஎமாதே:வம்‌ பற்யேன்னிகூ“ட*வத்‌ ॥ 


ஆத்மார்பண ஸ்துதி 
* எனன எள ணார *- 

எள்ணிர்‌ னு எள னக என்‌ 

ளான ௭௭ எரி: சரள | 
என்னா fT ௭௭ TTA 

காளன்‌ என்‌ எண்ன ॥ Fo Il 

* நித்யதா£ஸதா நிரூபணம்‌ -- 

தா£ஸோ(அ)ஸ்மீதி த்வயி மிவ மயா நித்யஸித்‌:த“ம்‌ நிவேத்‌:யம்‌ 

ஜானாஸ்தத்த்வமபி யத:ஹம்‌ நிர்க₹தி: ஸம்ப்‌*ரமாமி | 
நாஸ்த்யேவான்யன்மம கிமபி தே நாத: விஜ்ஞாபனீயம்‌ 


காருண்யான்மே மாரணவரணம்‌ தீஃனவ்ருத்தேர்க்‌: ருஹாண | 20 ॥ 


(பதவுரை) எப்பொழுதும்‌ நான்‌ உனதடிமை எனக்‌ கூறுகிறார்‌. 


ஸிவ = ஹே சிவனே, 

த்வயி = உன்னிடத்தில்‌, 
தா£ஸோஸ்மி இதி = நான்‌ அடிமை என்று, 
நித்யஸித்‌:த-ம்‌ = என்றும்‌ உறுதியாயுள்ள இந்நிலை, 
மயா = என்னால்‌, 

நிவேத்‌:யம்‌ = தெரிவிக்க வேண்டுவதோ? 
நிர்க*தி: ரக்ஷிப்பவரின்றி, 
ஸம்ப்‌“ரமாமி = அலைந்து திரிகின்றேன்‌, 
இதி யத்‌ ஏதத்‌ = என்பதையும்‌, 

த்வமபி = நீயும்‌, 

ஜானாஸி ட்‌ அறிவாய்‌, 

நாத்‌ = ஸ்வாமி, 

தே = உம்மிடத்தில்‌, 

மம ன்‌ எனக்கு, 

விஜ்ஞாபனீயம்‌ = தெரிவித்துக்கொள்ள வேண்டியது, 
அன்யத்‌ = வேறு, 

கிமபி = ஒன்றும்‌, 

நாஸ்த்யேவ = இல்லை. (ஆகையினால்‌, 
தீனவ்ருத்தே பரிதவிக்கும்‌ நிலையிலுள்ள, 
மே = என்னுடைய, 
றரணவரணம்‌ ட்‌ சரணாகதிப்ரார்த்தனையை, 
காருண்யாத்‌ = கருணையினால்‌, 

க்‌: ருஹாண = ஏற்றுக்கொள்‌. 


ஆத்மார்பண ஸ்துதி 


(கருத்துரை) ஸ்வாமி! நான்‌ உன்‌ தாஸன்‌, உன்னைத்‌ தவிர வேறு கதி எனக்கு 
இல்லை, என்பதைத்‌ தானே நான்‌ உன்னிடம்‌ சொல்லிக்கொள்ளமுடியும்‌. ஆனால்‌ 
நான்‌ உன்‌ தாஸன்‌ என்பது சாச்வதமாய்‌ ஏற்பட்ட நிலை. ஆதலின்‌ நான்‌ சொல்லிக்‌ 
கொள்ளாமலே நீ அறிந்த விஷயம்‌. நான்‌ திக்கற்றவனாய்‌ பரிதபிக்கும்‌ நிலையில்‌ 
காப்பவரின்றிச்‌ சுழன்றுகொண்டு வருகிறேன்‌ என்பதும்‌ முற்று முணர்ந்த உனக்குத்‌ 
தெரியாத தில்லை. இவ்விதம்‌ பார்க்குங்கால்‌ நான்‌ உன்னிடம்‌ தெரிவித்துக்கொள்ள 
வேண்டியது என்ன இருக்கிறது? ஆகையினால்‌ கருணையை முன்னிட்டு மிக்க 
பரிதாப நிலையிலிருக்கும்‌ என்னுடைய சரணாகதியை ஏற்றுக்‌ கொள்வாயாக. 


(விசேஷவுறை எ: எண: எ: எளி ய: ஸர்வஜ்ஞ: ஸ: ஸர்வவித்‌ என்பது 
முதலியவற்றால்‌ ஈசன்‌ ஸர்வஜ்ஞன்‌ என்பது புலப்படும்‌. நீலகண்ட தீக்ஷிதரும்‌, 
எற்‌ கார என்ன்‌ ஸானுக்‌ரஹம்‌ ஸ்யான்மயி க₹ர்ப*தா₹ஸே என்று நித்யம்‌ 
அடிமை என்பதைக்‌ கூறுகிறார்‌. சைவாகமங்களில்‌ பதிபசுபாசங்கள்‌ நித்யமாகக்‌ 
கூறப்படுகின்றன. அதை அனுசரித்து, பரம வைதிக ஸ்ரேஷ்டரான தீக்ஷிதர்‌ இவ்வி 
தம்‌ மார்க்கம்‌ முதலியன கூறுவது எவ்வாறு பொருந்துமெனின்‌, வ்யவஹார கால 
லத்தில்‌ ஸகுணோபாஸனையில்‌ யாவும்‌ பொருந்துவனவே. இதனால்‌ பாரமார்த்தி 
கமான அத்வைதம்‌ ஒருக்காலும்‌ பங்கமடைவதில்லை. 


- * சிஎணா[ TAT நாள * - 


எ ளா TTT 
TTT TATA: எளின: | 
எனி எஎ க 14ஏன கிள ॥ 55 ॥ 


- _ தீனத:யாநிதி*த்வமவலம்ப்‌:ய ப்ரார்தசனா . - 


ப்‌ரஹ்மோபேந்த்‌சரப்ரப்‌*ருதிபி4ரபி ஸ்வேப்ஸித ப்ரார்தசனாய 
ஸ்வாமின்னக்‌:ரே சிரமவஸரஸ்தோஷயத்‌:பி*: ப்ரத்க்ஷய: | 

த்ரராகேசவ த்வாம்‌ யதி£ஹ மாரணம்‌ ப்ரார்தஃயே கீடகல்ப: 
தத்‌£விங்வாதீ“ங்வர தவ க்ருபாமேவ விங்வஸ்ய தீசனே ॥ 21 ॥ 


(பதவுரை) நீ தீனதயாளு ஆதலால்‌ உன்னை வேண்டுகின்றேள்‌. 


விங்வாதீ“ய்வர ஸ்வாமின்‌ = ஜகதீச்வரனாகிய பிரபுவே, 

ஸ்வேப்ஸித ப்ரார்தசனாய = தனது அபீஷ்டங்களை வேண்டிக்‌ கொள்ளு 
வதற்காக, 

அக்‌“ரே = முன்னின்று, 


ச 


ஆத்மார்பண ஸ்துதி 


தோஷயத்‌:பி”: = 
தக்க ப்ப 
அவசர: 

சிரம்‌ = 
ப்ரதீக்ஷய: ஈ 
(தம்‌) த்வாம்‌ = 
கீடகல்ப: = 
த்்‌ராகேவ = 
பாரணம்‌ ப்ரார்தஃயே = 
யத்‌ இஹ - 
தத்‌ = 
தேனே = 
தவ 3 
க்ருபாம்‌ = 
விஷ்வஸ்ய ஏவ = 


துதிகளால்‌ திருப்தி செய்விக்கும்‌, 
ப்ரஹ்மா விஷ்ணு முதலியவர்களாலும்‌, 
(எவருடைய) அருள்‌ செய்யும்‌ சமயமானது, 
வெகுகாலம்‌, 

எதிர்பார்க்கப்‌ படுகிறதோ, 

அவ்விதமான உன்னை, 

புழுவுக்கு சமமான நான்‌, 

திடீரென்று, 

சரணம்‌ கொடுக்கும்படி பிரார்த்திப்பது, 
என்பது யாதொன்று உண்டோ, 

அது, 

எளியவனிடத்தில்‌, 

உன்னுடைய, 

தயவை, 

நம்பித்தான்‌. 


(கருத்துரை) ஏ ஸர்வேசா! ப்ரஹ்மா விஷ்ணு முதலியவர்கள்‌ கூட உன்னிடம்‌ 
தங்களுடைய அபீஷ்டங்களைத்‌ தெரிவித்து வேண்டிக்கொள்ளும்‌ பொருட்டு உன்‌ 
வாயிலில்‌ வந்து நின்று துதி செய்து உன்னைக்‌ கண்டுகொள்ள ஸந்தர்ப்பத்தை 
ஆவலுடன்‌ எதிர்‌ பார்த்து இருக்கும்‌ பொழுது அல்ப பிராணியாகிய நான்‌ நினைத்த 
மாத்திரத்தில்‌ உன்னை அழைத்து எனக்குச்‌ சரணமளிக்கும்படி வேண்டுகின்றேனே? 
இந்த உரிமை எனக்கு எப்படிக்‌ கிடைத்ததென்றால்‌ நீ தீனர்களிடம்‌ தயையுடையவன்‌ 
என்ற பெரியோர்களின்‌ மொழியை நம்பியே யல்லாது வேறு எவ்வித மாகும்‌? 


(விசேஷவுரை) ப்ரம்மதேவன்‌, படைக்கும்‌ திறமை பெறவும்‌, திருமால்‌, பிருந் 
தையிடம்‌ ஈடுபட்டதனால்‌ கோபித்து மறைந்த திருமகளைத்‌ திரும்பவும்‌ பெறவும்‌, 
இந்திரன்‌, வ்ருத்ராசுரன்‌ முதலிய பகைவர்களைக்‌ கொல்லத்‌ திறமை பெறவும்‌, 
சிவனருள்‌ வேண்டியது. என்பது புராணங்களில்‌ வெளிப்படையானது. 


- சணா: சொர * - 
ஊளைச்‌ ர்‌ ௭௭ TTA 
uae ஊண்‌ எரா | 


ன்‌ UTET எனை எனி 
ண்ண? நள்ளா ॥ 22 Il 


ஆத்மார்பண ஸ்துதி 


- * ப்ரபத:னோபாயப்ராப்தே: தை“ர்யாவலம்புனம்‌ . - 


கர்மஜ்ஞானப்ரசயமகி:லம்‌ து£ஷ்கரம்‌ நாத: பங்யன்‌ 


பாபாஸக்தம்‌ ஹ்ருதஃயமபி சாபாரயன்ஸந்நிரோத்‌”து*ம்‌ | 


ஸம்ஸாராக்‌:யே புரஹர மஹத்யந்த*கூபே விஷீதசன்‌ 


ஹஸ்தாலம்ப: ப்ரபத?னமித:ம்‌ ப்ராப்ய தே நிர்பயோ(அ)ஸ்மி ॥ 22 ॥ 


(பதவுரை) சரணாகதி என்னும்‌ ஒரு வழியைப்‌ பெற்றமையால்‌ அச்சமின்றி 
தைர்யம்‌ கொண்டுள்ளேன்‌ எனக்‌ கூறுகிறார்‌. 


ஹே புரஹர நாத்‌ = முப்புரமெரித்தவனே! 

அகிலம்‌ = சகலமான, 

கர்மஜ்ஞானப்ரசயம்‌ = கர்மங்களின்‌ ஞான அனுஷ்டாநங்களை, 
து-ஷ்கரம்‌ பங்யன்‌ = கண்டு கொண்டவனாயும்‌, 

பாபாஸக்தம்‌ 

ண இரு = பாபத்திலேயே ஈடுபட்ட சித்தத்தையும்‌, 
கைதி 

அபாரயன்‌ ன்‌ கண்டித்துத்‌ திருப்பச்‌ சக்தியற்றவனுமாகிய நான்‌, 
ஸம்ஸாராக்ஃயே = பிறப்பு இறப்பு இவைகளின்‌ தொடர்புடைய 


மஹதி அந்த* கூபே 


ஸ்ம்ஸாரமென்ற, 
பெரியபாழுங்‌ கிணற்றில்‌, 


விஷீத:ன்‌ -  துயரமுற்று வீழ்ந்து கிடக்கும்‌ போது, 
இதம்‌ - இந்த, 

தே = உன்னுடைய, 

ள்‌ ர 

ப்ரபத:னம்‌ = (கரையேற்ற) நீட்டப்பட்ட கைப்பிடியை, 
ப்ரத்ய = அடைந்து, 

நிர்ப*ய: = பயம்‌ நீங்கியவனாக, 

அஸ்மி = ஆகிறேன்‌. 


(கருத்துரை) கர்மாவைச்‌ செய்து சுத்தியடைவதும்‌ ஞானத்தைச்‌ சம்பாதிப்ப 
தும்‌ சிரத்தையினாலும்‌ விடாமுயற்சியினாலும்‌ காலக்கிரமத்தில்‌ ஸாதிக்க வேண்டு 
வன வாதலால்‌ சோம்பேறியும்‌ சபல புத்தியுள்ளவனுமாகிய என்னால்‌ அ..தெல்லாம்‌ 
நிறைவேற்ற முடியாத காரியம்‌ என்பது திண்ணம்‌. துர்வாஸனையினால்‌ தடுக்கப்‌ 
பட்ட காரியங்களில்‌ ஊக்கமுடைய என்‌ மனத்தையே என்னால்‌ திருப்பமுடியவில்‌ 
லையே. இந்‌ நிலையில்‌ ஸம்ஸாரமாகிற பாழுங்‌ கிணற்றில்‌ பரிதபிக்கும்‌ என்னைக்‌ 
கரையேற்ற உன்‌ கைப்பிடி கிடைத்திருப்பதால்‌ இனி எனக்கு பயமில்லை. 


(விசேஷவுறை) தனதுள்ளத்தில்‌ பிரகாசிக்கும்‌ ஈங்வர ஸ்வரூபத்தைத்‌ தான்‌ 
அனுஸந்தானம்‌ செய்வதையே தனக்குக்‌ கிடைத்த கைப்பிடியாக வர்ணிக்கிறார்‌. 


ஆத்மார்பண ஸ்துதி 


ஸம்ஸார துக்கங்களுக்கிடையில்‌ உன்னை தர்சிப்பதனால்‌ பயம்‌ நீங்கியவனாகி 
றேன்‌ என்று கூறுகிறார்‌. 


-* எனா எனை ர *- 
எண எண்ன: எனா: ராரா | 
என்‌ என: ஏ எட வளர்‌ ளின்‌ 
ணச்‌ wit ferfie ௭௭ ௭ ஈர்‌ ரார6 ன ॥ 23 ॥ 
- * ஜனிமார்க:ஸஹாயத்வகதசனம்‌ . - 
த்வாமேவைகம்‌ ஹதஜனிபதே: பாந்த:மஸ்மின்ப்ரபஞ்சே 
மத்வா ஜன்மப்ரசயஜலதே-: பி:ப்‌-யத: பாரறூன்யாத்‌ | 
யத்தே தன்யா: ஸுரவர முகம்‌ த:க்ஷிணம்‌ ஸம்ஸ்ரயந்தி 
க்லிஷ்டம்‌ கோ“ரே சிரமிஹ ப“வே தேன மாம்‌ பாஹி நித்யம்‌ | 23 ॥ 


(பதவுறை) பிறவி மார்க்கத்தில்‌ உதவி கிடைத்ததாகக்‌ கூறுகிறார்‌. 


எஸுரவர ட்‌ தேவர்களில்‌ முதல்வனே, 

அஸ்மின்‌ பிரபஞ்சே ன்‌ இந்த (மாயாமயமான) லோகஸ்ருஷ்டியில்‌, 

ஹதஜனிபதேச2 = கஷ்டங்கள்‌ நிறைந்த பிறப்பு இறப்பென்னும்‌ 
(சுழன்று வரும்‌) பாதையில்‌, 

த்வாம்‌ ஏகமேவ = உன்னை ஒருவனையே, 

பாந்தம்‌ = துணைவருபவனாக, 

மத்வா = நினைத்து, 

பாரசூன்யாத்‌ = கரையில்லாத, 

ஜன்மப்ரசயஜலதே*: = பிறவித்‌ தொடரென்ற கடலினின்றும்‌, 

பிஃப்‌*யத: = பயங்கொண்ட, 

குன்யா: = பாக்யசாலிகள்‌, 

தே = உன்னுடைய, 

யத்‌ தீக்ஷிணம்‌ முகம்‌ - எந்த தென்னோக்கிய முகத்தை, 

ஸம்ச்ரயந்தி = அடைகின்றார்களோ, 

தேந = அம்‌ முகத்தால்‌, 

இஹ - இப்பிரபஞ்சத்தில்‌, 

சிரம்‌ = வெகு காலமாக, 

கோச*ரேப£வே = பயங்கரமான ஸம்ஸாரத்தில்‌, 

க்லிஷ்டம்‌ மாம்‌ ன்‌ கஷ்டப்படும்‌ என்னை, 


நித்யம்‌ பாஹி = அவசியம்‌ காப்பாற்றுவாயாக. 


ஆத்மார்பண ஸ்துதி 


(கருத்துரை) ஜன்மத்திற்குப்‌ பின்‌ ஜன்மமாக எடுத்துக்கொண்டு ஸம்ஸார 
மென்ற முடிவற்ற பாதையில்‌ அவதிப்‌ பட்டுக்கொண்டு போய்க்கொண்டிருக்கும்‌ 
ஜீவனுடன்‌ அந்தராத்மாவான ஈசன்‌ ஒருவனே துணையாகக்‌ கூடவே போய்க்‌ 
கொண்டிருக்கிறார்‌. இவ்விதம்‌ ஜீவனுக்கு துணைவரும்‌ பரமாத்மாவே மார்க்கபந்து 
ஆகிறார்‌. பிறவிக்‌ கடலினின்றும்‌ கரையேற நிச்சயித்த பெரியோர்கள்‌ அவர்‌ தம்‌ 
துணையாருக்கும்‌ பகவானின்‌ பஞ்ச முகங்களில்‌ தென்னோக்கியதான அகோர 
முகத்தை சரணமடைந்து முக்தி யடைகிறார்கள்‌. தீக்ஷிதர்‌ அவர்கள்‌ பாரத்வாஜகோத்‌ 
தரத்தில்‌ பிறந்தவர்‌. ஆதலால்‌ தன்‌ குலத்திற்கு முதல்வரான பரத்வாஜ முனிவரின்‌ 
வரலாற்றைத்‌ தெரிந்து கொண்டு அதைத்‌ தானும்‌ பின்பற்ற நினைக்கிறார்‌. பரத்வாஜ 
முனிவர்‌ ஐந்து முகமுடைய பரமேச்வரனின்‌ அகோர முகத்தின்‌ மூலம்‌ சிவத்க்ஷை 
பெற்றார்‌ என்பது ஜதிஹ்யம்‌. பரத்வாஜ முனிவரைக்‌ கரையேற்றிய அகோர முகத்‌ 
தால்‌ என்னையும்‌ கரையேற்றுவாயாக என்று ப்ரார்த்திக்கிறார்‌. 


(விசேஷவுரை) 


கர்‌ (௭ ணன எக ஈன்‌ ரளி ஏன்‌ என்‌ ॥ 
எ ணா எள எளி ஏரார்‌ என்னன - ள்‌ ॥ 


ருதம்‌ பிப:ந்தெள ஸுக்ருதஸ்ய லோகே கு-ஹாம்‌ 
ப்ரவிஷ்டெள பரமே பரார்த்‌*யே ॥ 

த்‌:வா ஸுூபர்ணா ஸயுஜா ஸகா£யெள ஸமானம்‌ 
வ்ருக்ஷம்‌ பரிஷஸ்வ - ஜாதே ॥ 


என்ற இரு உபநிஷத்‌ வாக்கியங்கள்‌ ஈசன்‌ மார்க்கபந்துவாய்‌ உடனிருக்கிறான்‌ 
என்பதை உணர்த்துகின்றன. நீலகண்ட தீக்ஷிதர்‌ 


uit னர்‌ கண்ணார்‌ எள்‌ னார்‌ | 
காவ FARCE TET: ॥ 


கோரம்‌ ப*வமபஹாதும்‌ கேசித:கோச*ரம்‌ பஃ“வம்‌ ப்ரபத்‌யந்தே | 
க்ருததீ£க்ஷோ(அ)கோசரமுகே குலகூடஸ்தோ: பாரத்‌*வாஜ: ॥ 


என்ற சுலோகத்தினால்‌ பாரத்வாஜர்‌ அகோர முகத்தில்‌ தீக்ஷை பெற்று வீடுபெற்ற 
மையைத்‌ தெரிவிக்கிறார்‌. 


என்ற ப்ரஹ்மஸூத்ரத்திலும்‌ ஈசன்‌ உடனிருப்பதாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 


ஆத்மார்பண ஸ்துதி 


எள ளன ஊர்‌ ச்‌ | 
எணண்ளணண னா T னர்‌ ॥ 
faa: எரரிண்‌ ஈரி ர்‌ | 


யதா: ராஹுரத்‌:ரும்யோ(ஆ)பி த்‌:ரு்யதே ரவிமண்ட:லே | 
தத்‌:வத்ஸர்வக5தோ(அப்யாத்மா லிங்க:தேோஹே து த்‌ருங்யதே ॥ 
நிங்சல: பரிபூர்ணோ(அ)பி க₹ச்சாதீத்யுபசர்யதே | 


என்றும்‌ பாத்ம புராணம்‌ கூறுகிறது. 


- * னை கரண Tafa: * - 


க எ எனின்‌ எவள்‌: 
சாகா என: னன்‌ ர்‌ 
எளி ரர்‌ wera 
ரண எரர்‌ எர்‌ எள எர ॥ $% Il 


- உ க்லேறதைன்யநிரூபணபூர்விகா ப்ரபத்தி: . - 


ஏகோ(அ)ஸி த்வம்‌ மிவ ஜனிமதாமீற்வரோ பரந்த*முத்த்யோ: 
க்லேமாங்காசராவலிஷு லுட2த: கா காதிஸ்த்வாம்‌ வினா மே | 
தஸ்மாத:ஃஸ்மின்னிஹ பமாபதே கோ“ரஜன்மப்ரவாஹே 
கி:ன்னம்‌ தை3ன்யாகரமதிப*யம்‌ மாம்‌ ப*ஜஸ்வ ப்ரபன்னம்‌ ॥ 24 | 


(பதவுரை) கிலேசத்தையும்‌ தாழ்மையையும்‌ தெரிவித்துச்‌ சரணமடைகிறார்‌. 


ஸிவ = ஏ சிவபிரானே, 

ஜனிமதாம்‌ = பிறவியுடையவர்களுக்கு, 
பாந்த*முத்த்யோ: = பந்தம்‌ மோக்ஷம்‌ இவ்விரண்டிற்கும்‌, 
ஈய்வர: = பிரபுவாயிருப்பவன்‌, 

ஏகம்‌ த்வம்‌ அஸி = நீ ஒருவன்‌ தான்‌, 
க்லேமாங்காசராவலிஷு - துன்பங்களாகிற தணல்‌ கும்பல்களின்‌ மேல்‌, 
லுடசத: = புரளுகின்ற, 

மே = எனக்கு, 

த்வாம்‌ வினா = உன்னை விட்டு, 

கா கதி = வேறு புகலிடம்‌ ஏது? 

தஸ்மாத்‌ த ஆகையினால்‌, 

பறபதே = பசுக்களுக்கு (ஜீவர்களுக்கு) பதியானவனே, 


ஆத்மார்பண ஸ்துதி 


அஸ்மின்‌ இஹ 

கோ“ரஜன்மப்ரவாஹே | = இந்த பயங்கரமான ஜனனத்‌ தொடரில்‌, 
கின்னம்‌ = துன்பமடைந்தவனும்‌, 

தைன்யாகரம்‌ = எளிமை யடைந்தவனும்‌, 

அதிப*யம்‌ = அதிக பயம்‌ கொண்டவனும்‌, 
ப்ரபன்னம்‌ = சரணமடைந்தவனுமான, 

மாம்‌ = என்னை, 

ப“ஜஸ்வ = வந்து ரக்ஷிப்பாயாக. 


(கருத்துறை பசுக்கள்‌ என்று சொல்லப்படும்‌ ஜீவ ராசிகளை மாயாபந்தத்தால்‌ 
கட்டிவைப்பவனும்‌ அதனின்று அவிழ்த்து விடுபவனும்‌ பசுபதி யாகிற நீயே. ஆத 
லால்‌ உன்னைத்‌ தவிர வேறு யாரை நான்‌ அடைக்கலம்‌ புகவிரும்புவேன்‌. இந்த 
வாழ்க்கைத்‌ துன்பங்களில்‌, நெருப்புத்‌ தணலில்‌ விழுந்து விட்டவன்போல வேதனை 
யால்‌ துடிக்கும்‌ என்னை, மிகப்‌ பரிதாபமான நிலைக்கு இருப்பிடமான என்னை, 
மனத்தில்‌ மிகுந்த பீதி யடைந்த என்னை, அடுத்தடுத்து பிரவாஹம்‌ போல எனக்கு 
ஏற்படும்‌ இந்தப்‌ பிறவித்‌ தொடரிலிருந்து விடுவிக்கும்‌ பொருட்டு கருணை கூர்ந்து 
உடனே ஓடிவந்து ரக்ஷிக்க வேண்டும்‌. 


(விசேஷவுரை) 
எளினாரா்‌ ஏர்‌ எட்‌ ர்‌ என ராம்‌ எ ளோ | 
uf எளிஎர்‌ ஏர்‌ ராணா TTT ச்‌ எள்ளி னர ॥ 


தமீங்வராணாம்‌ பரமம்‌ மஹேங்வரம்‌ தம்‌ தே:வதானாம்‌ பரமம்‌ ச தைவதம்‌ | 
பதிம்‌ பதீனாம்‌ பரமம்‌ புரஸ்தாத்‌ விதா:“ம தேவம்‌ பு*வனேமமீட்‌:யம்‌ ॥ 


என்று ஈச்வரத்‌ தன்மை சிவனுக்கே உரியது என உபநிஷத்‌ சொல்லுகின்றது. சைவ 
சாஸ்திரங்களில்‌, மலம்‌, மாயா, கர்ம, தத்வதிரோதானம்‌ என்று சொல்லப்பட்ட 
கிலேசங்களே இங்கு கிலேசத்தணல்‌ எனக்‌ குறிக்கப்பட்டது. பாரதத்தில்‌ 


இ ஸார்‌ ஏன: கார்‌ நான: 
ஈற்வரற்சேதனா கர்தா புருஷ: காரணம்‌ ஸிவ: - 


எனவும்‌, காளிதாஸன்‌ நூல்களில்‌, 


HEATH Ua ATT: 
எனி ன்‌: Aref எரர்‌ எ:, 
அனி ஊன: என்‌ எளாளிளா; _ 


ஆத்மார்பண ஸ்துதி 


மஹேல்வரஸ்த்ரயம்ப:க ஏவ நாபர:, 
றப்‌:துமீற்வர இத்யுசை: எமார்த*சந்த்‌”ர விபார்தி ய:, 
யஸ்மினீற்வர இத்யனன்யவிஷய: ஸப்‌:-தோ: யதா:ர்தா“க்ஷர: - 


எனவும்‌, புராணங்களில்‌, 
௯ Ta fe eds: gfe: - 
ஏக ஏவ ஹி முக்்‌சயோ(அழயமீங்வர: ங்ருதிசோதி£த: - 


எனவும்‌ கூறப்பட்டுள்ளது. பாதஞ்ஜல யோக மூத்திரத்தில்‌, அவித்யா, அஸ்மிதா, 
ராகம்‌, த்வேஷம்‌, அபிநிவேசம்‌ என ஐந்துவித க்லேசங்கள்‌ கூறப்பட்டுள்ளன. 


* ஜி எரே எண்‌ * - 
ள்ளார்‌ எண்‌ AT 
ஏசி இளக எள்‌ எளார்‌ எக்‌: | 


ஊரினை 
என ணகர எள என ॥ 24 Il 


- உ ஸ்ரீருத்‌ரப்ரபா*வகதுனபூர்விகா வித்‌:யாப்ரார்தசனா . - 


யோ தே:வானாம்‌ ப்ரத:மமமுப-“த்‌:ராவகோ ப*க்திபா“ஜாம்‌ 
பூர்வம்‌ விங்வாதி*க மாதவ்ருதிம்‌ ஜாயமானம்‌ மஹர்ஹி: . 
த்‌: ருஷ்ட்யாபற்யத்ஸகலஜக:தீஸ்ருஷ்டிஸாமர்த்‌:யதாத்ர்யா 
ஸ த்வம்‌ க்‌3ரந்தி-ப்ரவிலயக்ருதே வித்‌£யயா யோஜயாஸ்மான்‌ ॥ 2 ॥ 


(பதவுரை) ருத்ரனின்‌ பெருமையைக்‌ கூறி ப்ரம்ம வித்யையைக்‌ கொடுத்தரு 
ளும்படி வேண்டுகிறார்‌. 


விற்வாதி“க = எல்லாவற்றிற்கும்‌ மேலானவனே தானாகவே 
எல்லாவற்றையும்‌ அறிந்தவர்களுள்‌ பெரியவனும்‌, 

ப“க்திபா-ஜாம்‌ = தன்னிடம்‌ பக்தி செய்பவர்களுக்கு, 

அசுப* த்‌*ராவக: = ஸம்ஸார துக்கத்தைப்‌ போக்கடிப்பவனுமான, 

ய: = எவன்‌, 

தேவானாம்‌ = தேவர்களுக்கு, 

ப்ரத“மம்‌ = முதலாக, 

ஜாயமானம்‌ ள்‌ உண்டாகின்ற, 

சதத்‌*ருதிம்‌ = ப்ரம்மதேவனை, 


ஆத்மார்பண ஸ்துதி 


ஸகலஜக:தீஸ்ருஷ்டி 
ஸாமர்த்‌:யதா:த்ர்யா = எல்லாவுலகங்களையும்‌ சிருஷ்டி செய்யும்‌ 
திறமை அளிக்கக்கூடிய, 


த்ருஷ்ட்யா = கடாக்ஷத்தினால்‌, 

அபச்யத்‌ = பார்த்தானோ, 

ஸு: த்வம்‌ = அந்த நீ, 

க்‌“ ரந்திப்ரவிலயக்ருதே - முடுச்சுக்களின்‌ நிவ்ருத்தியின்‌ பொருட்டு, 
ட ரம்‌ 

யோஜயா = எங்களுக்கு ஞானத்தை அளிப்பாயாக. 


(கருத்துரை) கோடைக்காலத்தில்‌ மண்ணில்‌ விளையாடும்‌ துஷ்டக்‌ குழந்தை 
யை தாயார்‌ அடித்து பாலூட்டி கட்டிலில்‌ தூங்க வைப்பது போல ஸம்ஸார துக்கத்‌ 
தினால்‌ துவண்டுபோன ஜீவர்களைத்‌ தண்டித்து அவர்களுடைய வினைப்பயனை 
அனுபவிக்கச்‌ செய்து களைப்பாறச்‌ செய்வதற்காக தாயினும்‌ நூறு மிடங்கு அன்பு 
கொண்ட ஈச்வரன்‌ ருத்ரரூபியாகி ஸம்ஹார காரியத்தைச்‌ செய்கிறார்‌. பிறகு சிறிது 
காலம்‌ கழித்து மறுபடியும்‌ எழுப்பி போகங்களை அனுபவிக்கச்‌ செய்கிறார்‌. ஈசன்‌ 
ஸர்வஜ்ஞன்‌, ஸம்ஸாரத்திலுண்டாகும்‌ ஸகலவித துக்கங்களையும்‌ விலக்குகிறவர்‌. 
ஆதலால்‌ முதலில்‌ உண்டாகும்‌ ப்ரம்மதேவனை அருளோடு நோக்குகிறார்‌. இதுவே 
சாக்ஷுஷ தீகைஷ யாகும்‌. குரு திருஷ்டி மாத்திரத்தினால்‌ தன்னிடமுள்ள ஞானத்‌ 
தை சிஷ்யனிடம்‌ தோற்றுவிப்பது சாக்ஷுஷதீக்ஷை எனப்படும்‌. இதனால்‌ 
ப்ரம்மதேவனுக்கு ஸகல உலகங்களையும்‌ படைக்கும்‌ திறமை யுண்டாகிறது. இவ்‌ 
விதமுள்ள ஈசன்‌ எனக்கு ப்ரம்ம விஷ்ணுருத்ர கிரந்திகள்‌ என்ற முக்தி மார்க்கத்தி 
லுள்ள முட்டுக்‌ கட்டைகளை நீக்குவதற்காக நான்‌ சிவஜ்ஞானம்‌ பெறும்படி ௧௬ 
ணை செய்யவேண்டும்‌. 


(விசேஷவுரை) இந்த ஸ்லோகம்‌, 


எ ளார்‌ பலர்‌ னான எனக ஈன்‌ க: | 
feu ள்‌ ளார்‌ எ க: TT வள ராக 
யோ தே:வானாம்‌ ப்ரத₹மம்‌ புரஸ்தாத்‌ விற்வாதி4கோ ருத்‌:ரோ மஹர்ஷி: | 
ஹிரண்யக:ர்ப* பற்யதி ஜாயமானம்‌ ஸ நோ தேவ: 
5ப4யா ஸ்ம்ருத்யா ஸம்யுனக்து 


என்பது முதலிய வேத வாக்கியங்களின்‌ வ்யாக்யான ரூபமாயும்‌, அதே 
பதங்கள்‌ அமைந்ததாயும்‌ காணப்படுதல்‌ கவனிக்கத்தக்கது. ௮9௭819: 
அஸணாப“த்‌3ராவக: என்ற பதம்‌ ருத்ரபதத்தின்‌ விரிவுரையாகும்‌. சைவ ஸிந்தாந்த 
ஸாரத்தில்‌. 


ஆத்மார்பண ஸ்துதி 


1௭ எரர்‌ எ ணர்‌ ராக கார௭ன்‌ : 
ள்ள ண Bed எவை எள | 
னன்‌ ௭௭ : எள்ள : எ Wag 
ணர்‌ ஒகர ௭௭ வள எராச சேர்‌ ர: ॥ 


விஸ்ராந்த்யை ப4வினாம்‌ ச கின்னமனஸாம்‌ பாகாய கர்மாவலே: 
மாயாவாக்‌:ப:லஸம்ப*வாய குருதே மம்பு“ர்யதா: ஸம்ஹ்ருதிம்‌ | 
மறிஷ்யந்தே பறவ: ஸமக்திரமல: மாம்பு*ஷ்வ மாயாத்‌:வயம்‌ 
ஸ்ருஷ்டயாத்‌:யம்‌ குருதே ததங்ச த:யயா போ*கா₹ய பும்ஸாம்‌ புன: ॥ 


என்று பிரளயமும்‌, மறுபடி ஸ்ருஷ்டியும்‌ அதன்‌ காரணமும்‌ கூறப்பட்டுள்ளது. 
ஸ்காந்தத்தில்‌, 
GUAT TENET எண்ண ௪ | 
விளானை ட பங்பநபட்பப்பட்பர்‌ 
த்‌ பனாத்‌ஆத்மபோ₹:த*ஸ்ய க்ஷாரணாத்தமஸோ(ஆஸ்ய ச | 
தீக்ஷூமப்‌:தேோசன கதி:தம்‌' குரோ: ஸாக்ஷாஞிரீக்ஷணமூ ॥ 


எனவும்‌, 


ஊர்‌ ணர்‌ எ எண | 

எள்‌ எள சினா: ॥ 

துதா:தி றிவதாதா5த்ம்யம்‌ க்லிணோதி ச மலத்ரயம்‌ | 

அதோ தீ£சக்ேதி ஸா ப்ரோக்தா தீக்ஷாமப்‌:தாரர்தஃவேதி£பி“: | 


என்று புறுஷார்த்த போதத்திலும்‌ தீக்ஷாசப்தார்த்தம்‌ கூறப்பட்டுள்ளது. தீக்ஷை 
மூன்று விதம்‌. மாந்த்ரிகீ, ஸ்பார்சிக்‌, சாக்ஷுக்ஷி என்றும்‌ பரசுராம ஸூத்திரத்தில்‌, 
weer என்‌ வண்‌ ரள | 
ளி ளா எனச்‌ காளி எள ॥ 
சக்ஸுருன்மீல்ய யஸ்தத்த்வம்‌ த்‌-யாத்வா ஸ்றிஷ்யம்‌ நிரீக்ஷதே | 
பறபாமஹேவிமோக்ஷாய தீ£கேயம்‌ சாக்ஷுஷீ மதா ॥ 


என்பது முதலியவற்றால்‌ தக்ஷையின்‌ வகைகளும்‌ கூறப்பட்டுள்ளன. மேலும்‌ 
ஆணவீ சாக்தீ, சாம்பவீ என வேறு வகையாகவும்‌ தீகைஷ பிரிக்கப்பட்டுள்ளது. 
AT: ர 81 தேோவாஸுரா: ஸம்யத்தா ஆஸன்‌ என்னுமிடத்தில்‌, 


எர எள்‌ ஈச: ரோதி:தி இதி ருத்சர: என்று ருத்ர சப்தத்திற்கு அக்னி என்று 


ஆத்மார்பண ஸ்துதி 


பொருள்‌ சொல்லப்பட்டது. இங்குள்ள ருத்ரசப்தம்‌, SIT அண்‌ ருதி*ர ஆவரணே 
என்ற தாதுவிலிருந்து ஆவரண பூதமான அஜ்ஞாநத்தை, சணா த்‌ ராவயதி 
(விரட்டியடிக்கிறது) என்று பொருள்‌ கொண்டது. 


- * ணன எள்ளை RTA * -- 


காக்‌ We TITTY: 
ண்‌ எண்‌ Tower Af | 
1௭7௭ ஏ என்‌ ௪ என்‌ எனின்‌ என்‌ 
எசணார்‌: கச Wt எர Ed னர ॥ 26 ॥ 


- உது::க:தரணஸ்ய மிவஜ்ஞானைகமூலத்வகதசனம்‌ . - 


யத்‌*யாகாமம்‌ மரு£ப*த*: மனுஜாங்ரர்மவத்‌:வேஷ்டயேயு: 
து*£:க*ஸ்யாந்தம்‌ தத:பி புருஷஸ்த்வாமவிஜ்ஞாய நைதி | 

விஜ்ஞானம்‌ ச த்வயி ஸிவ ௬தே த்வத்ப்ரஸாதாசன்ன லப்‌*யம்‌ 
தது::கா₹ர்த: கமிஹ மாரணம்‌ யாமி தேவம்‌ த்வதுன்யம்‌ ॥ 26 ॥ 


(பதவுறை) துக்கத்தினின்றும்‌ கரையேற சிவஜ்ஞானமே காரணமாகும்‌ எனக்‌ 
கூறுகிறார்‌. 


ாறப“த? = க்ஷேமத்தை யளிப்பவனே, 
மனுஜ: = மனிதர்கள்‌, 

ஆகாமம்‌ = வானத்தை, 

றர்மவத்‌ = தோலைப்‌ போல 

யதி வேஷ்டயேயு: 

குத“பி இன்‌ த சுருட்ட வல்லவர்களாயினும்‌, 
த்வாம்‌ - (புருஷம்‌) ள்‌ பரமாத்மாவாகிய உன்னை, 
அவிஜ்ஞாய = அறியாமல்‌, 

து*:கஸ்ய அந்தம்‌ = ஸம்ஸார துக்கத்தின்‌ நிவ்ருத்தியை, 
புருஷ: = ஒரு மனிதனும்‌, 

ந ரதி = அடைகிறது இல்லை, 

ஸ்ரிவ = சிவனே, 

த்வயி ச விஜ்ஞானம்‌ த உன்‌ விஷயமான ஞானமோ, 
த்வத்‌ ப்ரஸாதா£த்‌ ௬தே - உன்னுடைய அருளின்றி, 

ந லப்‌*யம்‌ = அடையக்‌ கூடியதல்ல, 

கத்‌ த ஆகையால்‌, 

துகா“ர்த: = துக்கத்தால்‌ பீடிக்கப்பட்ட நான்‌, 
இஹ - இந்த நிலைமையில்‌, 


ஆத்மார்பண ஸ்துதி 


த்வதன்யம்‌ = உன்னைத்‌ தவிர, 
கம்தேவம்‌ = எந்த தெய்வத்தை, 
சரணம்‌ யமி = சரணமடைவேன்‌. 


(கருத்துரை; வானத்தைப்‌ பாய்போல்‌ சுருட்டுவது முற்றிலும்‌ முடியாத 


காரியம்‌. இந்த மானிடவர்க்கம்‌ அதையும்‌ ஸாதித்து விட்டாலும்‌ சாதித்து விடலாம்‌. 
ஆனால்‌ உன்னை யறியாமல்‌ துக்கத்தை மட்டும்‌ கடக்க முடியாது. உன்னையறி 
வது என்பதோ உன்‌ கருணையினாலல்லது கிடைக்கக்‌ கூடியதல்ல. ஆதலால்‌ துக்க 
த்தைக்‌ கடக்க விரும்பும்‌ நான்‌ உன்னைச்‌ சரணமடைவதைத்‌ தவிர வேறு வகை 
யறியேன்‌. ஆதலால்‌ உன்னருளைப்பெற உன்னையே சரணமடைகிறேன்‌. வேறு 
யாரைச்‌ சரண மடைய முடியும்‌. 


(விசேஷவுரை) 


எள்‌ எவனா ௭ Taf | 

ன: ஙா ௭௭ 849 | 

எண எணண | 
எனின்‌ எனன | 

எனி ரிக: க ர்க: TRU: 


தமேவம்‌ வித்‌்சவானம்ருத இஹ ப*வதி | 

நான்ய: பந்தா? அயனாய வித்‌:யதே | 

தரதி மோகமாத்மவித்‌ | 

ய ஏதத்‌விதுசரம்ருதாஸ்தே பஃவந்தி | 

தத்ர கோ மோஹ: க: மோக: ஏகத்வமனுபஙய்யத: 


என்பன ஞானமே மோக்ஷ ஸாதனம்‌ என்பதை வலியுறுத்துவன. அவனருளாலே 
அவன்தாள்‌ போற்றி என்றார்‌ பெரியோர்களும்‌. 


களா ணள் எ பள்‌: 
என 189௭ களர்‌ ௬௭௭ எனன ॥ 6 ॥ 


ஆத்மார்பண ஸ்துதி 


- உ மிவப்ரஸாதாத்‌£வித்‌யாயா மோக்ஷஸாத*னத்வகதசனம்‌ ஃ - 


கிம்‌ கூடாசர்தைசரக்ருதகவசோகு:ம்ப2சனை: கிம்‌ புராணை: 
தந்த்ராத்‌*யைர்வா புருஷமதிமிர்து“ர்நிரூப்யைகமத்யை: | 

கிம்‌ வா மாஸ்த்ரைரப:லகலஹோல்லாஸமாத்ர ப்ரதாசனை: 
வித்‌:யா வித்‌:யேற்வர க்ருததி4யாம்‌ கேவலம்‌ த்வத்ப்ரஸாதாசத்‌ ॥ 27 ॥ 


(பதவுரை) சிவனருளால்‌ ஞானம்‌ மோக்ஷஸமாதனமாம்‌ என்று கூறுகிறார்‌. 


வித்‌“யேக்ஷவர = ஸகல வித்யாதிபதியே, 

கூட்டா“ர்தை: ட்‌ மறைந்து கிடக்கும்‌ தாத்பர்யமுள்ள, 
அக்ருதகவசோகு”ம்ப“நை:- ச்ருதி வாக்யங்களினால்‌, 

கிம்‌ = யாது, 

புராணை: கிம்‌ = புராணங்களால்‌ என்ன பயன்‌, 
புருஷமதிபி: = மனித புத்தியினால்‌, 
துர்நிரூப்யைகமத்யை: - ஒற்றுமைப்படுத்த முடியாத முரண்பட்ட 


கொள்கைகளைக்‌ கொண்ட, 
சமய நூல்‌, மதாசாரங்கள்‌ இவைகளால்‌ தான்‌ 
யாது பயன்‌? 


கந்த்ராத்‌*யைர்வா கிம்‌ 


அபவகலஹோல்லாஸ| - வீணான கலஹத்தில்‌ குதுஹலத்தையே 
மாத்ர ப்ரதா*னை: பிரதானமாகவுடைய 

றாஸ்த்ரை வா = சாஸ்திரங்களால்‌ தான்‌, 

கிம்‌ பலம்‌ = என்னபயன்‌?, 

க்ருததி*யாம்‌ = அறிவாளிகளுக்கு, 

வித்‌:யா = ஞானசம்பத்து, 

த்வத்ப்ரஸாதாசத்‌ = உன்‌ அருளினாலே தான்‌ (ஏற்படக்கூடியதே 
கேவலம்‌ ஒழிய மற்ற வழிகளால்‌ பெறத்தக்கதல்ல.. 


(கருத்துரை) உலகத்தில்‌ சுருதி, ஸ்ம்ருதி, புராணம்‌, தாந்த்ரிக சமய நூல்கள்‌, 
கலைகள்‌, சாஸ்திரங்கள்‌ என்று பலவிதமான வித்யைகள்‌ ப்ரசாரத்திலிருக்கின்றன. 
இந்த வித்யைகளைக்‌ கற்றுணர்ந்து மனிதன்‌ யாதொருவித பலனையும்‌ அடைவதில்‌ 
லை. சுருதிகள்‌ என்ற வேதங்களின்‌ தாத்பர்யத்தைக்‌ கண்டுபிடிப்பதே ஸாத்ய 
மில்லாமலிருக்கிறது. அது மறை பொருளாயிருப்பதால்‌ புராணங்கள்‌ மத விசார 
நூல்கள்‌ எல்லாம்‌ பரஸ்பரம்‌ விரோதமான வழிகளைப்‌ பின்பற்றுகின்றன. சாஸ்திர 
ஞானமே வாதி பிரதி வாதி கக்ஷி பிரதி கக்ஷி என்ற ரீதியில்‌ பிரசண்ட கோலா 
ஹலங்கள்‌ செய்யப்‌ பயன்‌ படுகின்றனவேயன்றி வேறு பயன்‌ அவைகளால்‌ ஏற்படு 
வதில்லை. உண்மையான அத்வைத ஜ்ஞானம்‌ உன்‌ அருளால்‌ ஏற்பட வேண்டுமே 
யொழிய வேறு வழியில்லை. ஸர்வவித்யைகளுக்கும்‌ ஈசனாகிய நீயே ஞானத்தை 
யளிப்பவன்‌. 


ஆத்மார்பண ஸ்துதி 
(விசேஷவுரை) 


எனா னார்‌ HiT அனை; | 

ஏர்‌ ஏராள எ னா என ॥ 

ரான்‌ ௭ TEA ATTA | 

எனா என எள: 

அங்காசனி வேதா£ங்சத்வாரோ மீமாம்ஸா ந்யாயவிஸ்தர: | 
புராணம்‌ தசர்மமமாஸ்த்ரம்‌ ச வித்யா ஹ்யேதாங்சதுர்தஃம ॥ 
ஆயுர்வேதோ* தசனுர்வேதோ* கா£ரந்த*ர்வங்சேத்யனுக்ரமாத்‌ | 
வித்யா ஹ்யஷ்டாத£ஃம ஸ்ம்ருதா: 


என்று கூறப்பட்டன வித்யைகள்‌. 


Tg TTT ஸ்ரீ்‌ TTT எ | 
ளர்‌ எ ரன்‌ ஏனா _ 

ஸர்க£ங்ச ப்ரதிஸர்க:ண்ச வம்மோ மன்வந்தராணி ச | 
வம்ஸானுசரிதம்‌ சேதி புராணம்‌ பஞ்சலக்ஷணம்‌ - 


என்று கூறப்பட்ட லக்ஷணமுடைய பதினெண்‌ புராணங்கள்‌ சைவம்‌, பாசுபதம்‌, 
காபாலம்‌, பாஞ்சராத்ரம்‌ முதலியன தந்திரங்கள்‌. அக்னி ஸ்தம்பனம்‌, ஜல ஸ்தம்ப 


னம்‌ முதலியன கலைகள்‌. 


ஊன்‌ எள எள | 
எள எ கிள்ள கரி என at: | 
எள னாள்‌ ள்‌ எள்‌ எற 


பரமாத்‌:- வைதவிஜ்ஞானம்‌ ப்ரஸாதா:தேஃவ நான்யதா? | 
ப்ரஸாதே: ஸதி கீடோ வா பதங்கோ: வா(அ)த வானர: | 
தே: வோ வா தா£னவோ வாபி லப*தே ஜ்ஞானமுத்தமம்‌ 


என்பது ப்ரஹ்ம வசனம்‌. 


9௭ கர்‌ கான எ, 
ணி சினை அன்ளிரர்‌ 


ஏஷ ஹ்யேவ ஸாது* கர்ம காரயதி தம்‌, 
யமேப்‌/யோ லோகேப்‌4ய உன்னினீஷதே 


என்பது உபநிஷத்‌. 


ஆத்மார்பண ஸ்துதி 


எர Tee சானா ரள: | 
ணைன எண னள எள ॥ 

o> 
தாமவித்‌:யாம்‌ ததா:பூ4தாம்‌ ப*க:வான்‌ பரமேஸ்வர: | 
ஸம்ஹரத்யுத:யன்னேவ ஸஹ்ஸ்ராம்முஸ்தமோ யதா: ॥ 


என்பது ஈசன்‌ அஜ்ஞானத்தை விலக்குகிறான்‌ என்பதையும்‌ உணர்த்துகிறது. 


- * ஸரரணாகசததீ£னோபேக்ஷணமயுக்தமிதி ப்ரார்தசனா 4 - 


பாபிஷ்டோ:(அ)ஹம்‌ விஷயசபல: ஸந்ததத்‌”ரோஹஸமாலீ 
கார்பண்யைகஸ்திசரநிவஸதி: புண்யக:ந்தா“னபி*ஜ்ஞ: | 
யத்‌:யஷ்யேவம்‌ தத:பி மரண த்வத்பதா:ப்‌:ஜம்‌ ப்ரபன்ன 
நைனம்‌ தனம்‌ ஸ்மரஹர தவோபேக்ஷிதும்‌ நாத: யுக்தம்‌ ॥ 28 ॥ 


(பதவுரை) சரணமடைந்த தீனனை கவனியாம்‌ லிருப்பது தகுதியில்லை என 


வேண்டுகிறார்‌. 


ஸ்மரஹர 

அஹம்‌ 

பாபிஷ்ட: 

விஷய சபல: 
ஸந்ததத்‌”*ரோஹமாலீ 


கார்பண்யைகஸ்தி₹ர ர 
நிவஸதி: 


புண்யக:ந்தா“னபி*ஜ்ஞ: 


யத்‌£யஷ்யேவம்‌ தத:பி 
த்வத்பதா“ப்‌“ஐம்‌ 
சரணம்‌ ப்ரபன்னம்‌ 
தீனம்‌ ஏனம்‌ 
உபேக்ஷதும்‌ 

ஹே நாத” 

தவ ந யுக்தம்‌ 


மன்மத ஸத்ருவே, 

நான்‌, 

மிகவும்‌ பாபங்களைச்‌ செய்வதில்‌ முனைந்தவன்‌, 
போக வஸ்துக்களில்‌ சபல முடையவன்‌. 

சுருதி ஸ்மிருதி தேவகுருக்களின்‌ விதிகளை 
எப்பொழுதும்‌ மீறுகிறவன்‌. 

அற்ப புத்தியுடன்‌ கிலேசப்பட்டு வாழ்க்கை 
நடத்துவதையே மாறாத லக்ஷ்யமாக வுடையவன்‌. 


புண்ணிய மென்பதை எள்ளளவும்‌ செய்தறியாத 
வன்‌. 

நான்‌ இவ்விதம்‌ இருந்தபோதிலும்‌, 

உன்‌ திருவடித்‌ தாமரைகளை 

சரணமடைந்த, 

எளியவனாகிய என்னை, 

உதாளீனம்‌ செய்ய, 

ஓ ஸ்வாமியே 

உனக்கு நியாயமில்லை. 


(கருத்துரை) எவ்வளவு குற்றமுள்ளவனாக. இருந்தாலும்‌ சரண மடைந்தவ 
னை ரக்ஷிப்பது ஈசனின்‌ இயல்பு. ஆகையால்‌ தன்னிடத்தில்‌ பாபங்களைச்‌ செய்வ 
தில்‌ தீவிரமான ப்ரவ்ருத்தியும்‌, புண்ணிய, லேசத்தையும்‌ செய்யாத சுபாவமும்‌ 
இருந்தாலும்‌, தேகத்தையே ஆத்மா என்று நம்பினதால்‌ ஈசுவரனின்‌ உபதேசம்‌ வேத 
மொழிகள்‌ ஆசார்ய வாக்யங்கள்‌ இவைகளை அலக்ஷயம்‌ செய்த துரோஹியாகி 


ஆத்மார்பண ஸ்துதி 


விட்டாலும்‌ ஸம்ஸார வாழ்க்கையில்‌ குடும்ப ரக்ஷணத்திற்காகப்‌ பற்பல அற்ப 
காரியங்களில்‌ ஈடுபட்டு மிகவும்‌ கீழ்ப்பட்ட நிலையிலிருந்தாலும்‌ சரணாகத ரக்ஷக 
னாகிய ஈசன்‌ தன்னைக்‌ காப்பாற்றியே ஆகவேண்டுமென வற்புறுத்துகிறார்‌. 


கனம்‌, 


(விசேஷவுரை) பல வகையான, வேதோல்லங்கனம்‌, ஆசார்யவசனோல்லங்‌ 


தேஹாத்ம புத்தி முதலிய துரோகங்கள்‌ இருப்பதால்‌ ஸந்தத த்ரோஹி 


என்றார்‌. எவ்வித மிருப்பினும்‌ என்னைக்‌ காப்பாற்றாவிடில்‌ உன்னுடைய ஈச்வரத்‌ 
தன்மைக்கு இழுக்காகும்‌. எனவே நிச்சயம்‌ காப்பாற்றவேண்டூமென வற்புறுத்துகி 


றார. 
- * எரிக்க எகா * _— 
அணி எளி ரண | 
aA எ ாள்க free எச்‌ 
சள ணார எள எண ॥ 28 ॥ 
- * அனங்கீ:காரே(அக:திகத்வகதுனம்‌ . - 
ஆலோச்யைவம்‌ யதி: மயி பவான்‌ நாத: தோ£ஷானனந்தான்‌ 
அஸ்மத்பாதாஃற்ரயணபத:விம்‌ நார்ஹதீதி க்ஷிபேன்மாம்‌ | 
அத்சயைவேமம்‌ மரணவிரஹாத்‌சவித்‌தி* பீ[த்யைவ நஷ்டம்‌ 
க்ராமோ க்‌-௬'ஹத்யாஹிததனயம்‌ கின்னு மாத்ரா நிரஸ்தம்‌ ॥ 29 ॥ 
(பதவுறை) நீ என்னை ஏற்காவிடில்‌ நான்‌ கதியற்ற வனாவேன்‌ என்கிறார்‌. 
நாத” = இறைவனே, 
ஏவம்‌ = இவ்விதம்‌, 
மயி = என்னிடத்தில்‌, 
அனனந்தான்‌ தோ£ஷான்‌ - கணக்கற்ற குற்றங்களை, 
ஆலோச்ய = ஆராய்ந்து பார்த்து, 
அஸ்மத்‌ ணவ நம்‌ சரணத்தைப்‌ பற்றிக்கொள்ளும்‌ தன்மைக்கு, 
பத“வீம்‌ 
நார்ஹதீ = இவன்‌ தகுந்தவனல்ல, 
இதி = என்று, 
ப*வான்‌ = தாங்கள்‌, 
மாம்‌ = என்னை, 
யதி” ஷிபேத்‌ = தள்ளி விட்டால்‌, 
சரண விரஹாத்‌ = வேறு சரணமடைய வழியில்லாமல்‌, 
அத்யைவ = இப்பொழுதே, 


ஆத்மார்பண ஸ்துதி 


பீ£த்யா ஏவ பயத்தினாலேயே, 

இமம்‌ நஷ்டம்‌ வித்‌தி* - இவன்‌ விநாசம்‌ அடைந்தவன்‌ ஆவன்‌ என்று 
நிச்சயித்துக்‌ கொள்ளவும்‌, 

மாத்ரா = தாயினால்‌, 

நிரஸ்தம்‌ க துரத்தப்பட்ட, 

அஹிததனயம்‌ = பெற்றோர்களுக்குப்‌ பிரதிகூலமான நடத்தையு 
டைய பிள்ளையை, 

கிராம கின்னு = கிராமத்திலுள்ளோர்‌ காக்க முன்வருவார்களா? 

க்‌'ருஷ்ணாதி 


(கருத்துறை என்‌ குற்றங்களையே எண்ணி இவன்‌ நம்மிடம்‌ சரண்புக யோக்‌ 
யன்‌ அல்லன்‌ என்று என்னை நீ உதைத்துத்தள்ளி விடுவாயானால்‌ வேறு வகை 
தெரியாமல்‌ இந்த க்ஷணமே நான்‌ பயத்தினால்‌ ஹ்ருத்யம்‌ வெடித்துப்‌ போய்‌ 
விடுவேன்‌. தாய்‌ வேண்டாமென்று தள்ளிய துஷ்டப்பிள்ளையை உலகத்தில்‌ யார்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளுவார்கள்‌. 


(விசேஷவுரை) 


TTA UAT TAT மாதேவ புத்ரான்‌ ரக்ஷக என்பது Waar uz 
ாள ௭௫ ண றதாபராதிஎனமபி புத்ரம்‌ மாதா ந ஹி த்யஜேத்‌ என்று 
ஆன்றோரும்‌ Ta fe எ: ணா எணாண ரா: பர்‌ பார்‌ எனன த்வம்‌ ஹி ந: 
பிதா யோ(ஸ்மாகமவித்‌:யாயா: பரம்‌ பாரம்‌ தாரயலி என்றும்‌ a 
ATT பிதேவ புத்ரமபி4ரக்ஷதாதி:மம்‌ என்றும்‌ உள்ள வேத வாக்யங்க 


ளும்‌ கவனிக்கவேண்டியன. 


-* ஏகா *_ 


ஏன்‌ எ ர்‌ 8 ஏஎ எளி 
ர்வ எனணிச்‌ எனி | 

என TTT என்‌ TO 
கண்ர்‌ எகளிள என ॥ 30 ॥ 


- ப£ரந்யாஸபூர்வகப்ரார்தசனா -- 


க்ஷந்தவ்யம்‌ வா நிகிசலமபி மே பூ*தபா“வி வ்யலீகம்‌ 
து:ர்வ்யாபாரப்ரவணமதசவா றிக்ஷணீயம்‌ மனோ மே | 

ந த்வேவார்த்யா நிரதிமயயா த்வத்பதா£ப்‌£ஜம்‌ ப்ரபன்னம்‌ 
த்வத்‌*வின்யஸ்தாகிஃலபசரமமும்‌ யுக்தமீற ப்ரஹாதும்‌ ॥ 3௦ ॥ 


இதி 


ஆத்மார்பண ஸ்துதி 


(பதவுரை) ஸகல பாரங்களையு மீசனிடம்‌ இறக்கிவிட்டு வேண்டுகிறார்‌. 


ஈஷா 

மே 

பூ. தபா“வி 

நிகிஃலம்‌ வ்யலீகம்‌ 
க்ஷந்தவ்யம்‌ வா 
அதவா 
துர்வ்யாபாரப்ரவணம்‌ 
மே 

மனோ வா 
சிக்ஷணீயம்‌ 
நிரதிசயயா 

ஆர்த்யா 

த்வத்‌ பதா£ப்‌*ஜம்‌ 
ப்ரபன்னம்‌ 

த்வத்‌“ வின்யஸ்தாகில 
பூரம்‌ 

அமும்‌ 

ப்ரஹாதும்‌ 

நத்வேவ யுக்தம்‌ 


ஸ்வாமி, 

என்னுடைய, 

இறந்த காலத்திலும்‌ வருங்காலத்திலு முண்டான, 
எல்லா பாபங்களையும்‌, 

மன்னித்தலாவது வேண்டும்‌, 

அல்லது, 

நிஷித்த ஆசாரங்களில்‌ ப்ரவ்ருத்தியுடைய, 
எனது, 

மனதையாவது, 

அடக்கு முறைகளால்‌ சிக்ஷிக்க வேண்டும்‌, 
அதிதீவ்ரமான, 

மனோவேதனையால்‌, 

உனது திருவடிகளை, 

சரணமடைந்த, 

உன்னிடத்தில்‌ ஸகல பாரத்தையுமிறக்கிய, 


இந்த என்னை, 


கை விடுவதற்கு, 
உனக்கு நியாயமே ஆகாது. 


(கருத்துரை) என்னை குற்றமுள்ளவனென்று தள்ளுவது உனக்கு அழகல்ல. 
என்‌ குற்றங்களை மன்னித்தாவது அல்லது என்‌ குற்றங்களுக்கேற்ற தண்டனையை 
விதித்தாவது என்னை உன்‌ கிருபைக்குத்‌ தகுந்தவனாகச்‌ செய்து அங்கீகரிக்கத்தான்‌ 
வேண்டும்‌. மிக்க வருந்தி நீயே கதியென்று உன்‌ காலடியில்‌ விழுந்து உன்னிடமே 
ஸகல பாரத்தையும்‌ ஒப்படைத்த ஒரு ஏழையை நிராகரிப்பது உன்‌ பெருமைக்கு 
இழுக்கன்றோ? பாரத்தை ஈச்வரனிடம்‌ ஒப்புவித்தலாவது, தான்‌ என்ற அபிமானத்தை 
விட்டு, செய்பவன்‌ செய்விப்பவன்‌ எல்லாம்‌ அந்தர்யாமியான பரமேச்வரனே என்று 
நம்பி எல்லாப்‌ பொறுப்புகளையும்‌ அவனிடமே சுமத்தி யிருத்தலாகும்‌. 


(விசேஷவுரை) 


15 என ஊர ௭௩ STATA என | 


ண்ண ஸு ॥ 


யதி: ஸம்ந்யஸ்ய கர்மாணி யுக்த ஆஸீத ம்த்பர: | 
மத:ர்த:மபி கெளந்தய ॥ 


என்பது கீதை. 


ஆத்மார்பண ஸ்துதி 


௫9௭ ஏ கர்‌ காணா ர்‌ ணி ளானை எனா 


ஐஷ ஹ்யேவ ஸாது: கர்ம காரயதி தம்‌ யமேப்‌*;யோ லோகேப்‌*ய உன்னினீஷதே 
என்பது உபநிஷத்‌. 
- * கணண சேறாக *- 
எண்ண எண்ணான: ரா: 
ஊர்‌ உர்‌ எண்கள்‌ எப 


எஸ்‌ ஏஏ கான்‌ 9௭ எண்ணான: ॥ 32 ॥ 


- உ ஸர்வஜ்ஞத்வத:யாநிதி“த்வாதிகாரணோபபாதனம்‌ -- 


ஸர்வஜ்ஞஸ்த்வம்‌ நிருபதி“க்ருபாஸாக5₹ர: பூர்ணமக்தி: 
கஸ்மாதேசனம்‌ ந க£சணயஸி மாமாபத:ப்‌:தெள* நிமக்சனம்‌ | 
ஏகம்‌ பாபாத்மகமபி ௬ஜா ஸர்வதோ(அத்யந்ததீசனம்‌ 
ஐந்தும்‌ யத்‌யுத்‌*த*ரஸி மிவ கஸ்தாவதாதிப்ரஸங்க: ॥ 31 ॥ 


(பதவுறை) முற்றுமுணர்ந்த கருணைக்‌ கடலாதலால்‌ காத்தல்‌ அவசியம்‌ எனக்‌ 


கூறுக்கிறார்‌. 

ஸிவ = சிவனே, 

த்வம்‌ - நீ, 

ஸர்வஜ்ஞ: ன்‌ எல்லாமறிந்தவன்‌, 


நிருபதி*க்ருபாஸாகசர: = 


எல்லையற்ற கருணைக்‌ கடலாகியவன்‌, 


பூர்ணமக்தி: = நிரம்பிய சக்தியுடையவன்‌, 
ஆபத ப்‌*தெள” = ஆபத்துக்கடலில்‌, 

நிமக்‌சனம்‌ = மூழ்கிய, 

ஏனம்‌ மாம்‌ = இந்த என்னை, 

கஸ்மாத்‌ = ஏன்‌, 

ந குூணயஸி = கவனிக்கவில்லை, 
பாபாத்மகமபி = பாபியான ஹ்ருதய முடையவனாயினும்‌, 
ருஜா = வேதனையினால்‌, 

ஸர்வத: = எல்லா விதத்திலும்‌, 
அத்யந்ததீ”னம்‌ = மிகவும்‌ திக்கற்ற, 

ஏகம்‌ ஜந்து = ஒரு பிராணியை, 

யதி உத்தரஸி நீ கை தூக்கிவிடுவாயானால்‌, 


தாவதா 

தவ 

க: 
அதிப்ரஸங்க': 


ஆத்மார்பண ஸ்துதி 


த்‌ அம்மட்டில்‌, 

= உனக்கு, 

த என்ன, 

= முறைத்தவறு (ஏற்படும்‌). 


(கருத்துரை) ஆபத்தில்‌ மூழ்கிக்கிடக்கும்‌ என்னை பரிபூர்ணசக்தியுடைய நீ 
ரக்ஷிக்காமல்‌ இருக்கலாமா? நீ ஸர்வேச்வரனாதலால்‌ வேறு ஒருவரின்‌ உத்தரவைப்‌ 


பெற்றுத்தான்‌ என்னை காப்பாற்றவேண்டு மென்பதில்லை. நீ ஸர்வஜ்ஞனாதலால்‌ 


என்‌ கஷ்டதசையை அறியாமலில்லை. நீ கருணைக்கடலாதலால்‌ என்பால்‌ இரங்கக்‌ 


கூடாதவனில்லை. நான்‌ பாபி என்றாலும்‌ பலவிதத்திலும்‌ பொறுக்க முடியாத 


துன்பங்களை அனுபவித்து மிக்க பரிதாப நிலையை அடைந்திருக்கும்‌ என்னை ஒரு 
வனை மட்டும்‌ காப்பாற்றிவிட்டால்‌ உனக்கு என்ன குடிமூழ்கிப்போய்விடும்‌. இதைச்‌ 


ஆலோசித்துப்பார்‌. 


(விசேஷவுரை) 
a: : 


எனற, ன எ Sad | 


ய: ஸர்வஜ்ஞ: ஸர்வவித்‌, பராஸ்ய மக்திர்விவிதைஃ“வ ங்ரூயதே | 


என்பது உபநிஷத்‌. பாரதத்தி 


எ எண்‌ என எகா: | 


ஜ்ஞானானி ச வமே யஸ்ய தாரகாதோசத்யபோஷத: | 


கங்காதரணம்‌, காலகூட விஷமுண்டல்‌ முதலியவற்றால்‌ ஸர்வசத்தியும்‌, மிகுந்த 


தயையும்‌ கண்டு கொள்க. 


- * எரா எள்ராளொரிர்ளர்ணாக * - 


னன்ன ளார்‌ சே எண்‌ 

ஜர்‌ எர்னஎ ௭௭ ஏர ௭௭ எனன | 
கன்‌ எண எண்டன்‌ 

TAA எர வள எனக்‌ ண ॥ 32 ॥ 


- .கூளுண்ணா சைவம்‌ ப்ரார்தநாரீ திரித்யாஹ . - 


அத்யந்தார்திவ்யதிசதமக*திம்‌ தேவ மாமுத்‌*த“ரேதி 
க்ஜுண்ணோ மார்க£ஸ்தவ ஸிவ புரா கேன வா(அநாத₹நாத: | 


காமாலம்பே? 


பாத தத:ஃதி“காம்‌ ப்ரார்தநாரீ திமன்யாம்‌ 


த்ராயஸ்வைனம்‌ ஸபதி: க்ருபயா வஸ்துதச்சம்‌ விசிந்த்ய ॥ 32 ॥ 


ஆத்மார்பண ஸ்துதி 


(பதவுரை வேண்டுகோளுக்கு இம்முறையே வழக்கமுள்ளது எனக்‌ 
கூறுகிறார்‌. 


அநாத:₹நாத்‌ - அனாதைகளுக்கு ரக்ஷகனே! 

தேவ = ஸ்வாமி, 

அத்யந்தார்திவ்யதி:தம்‌ - தீவிரமான துக்கங்களால்‌ மனம்‌ நொந்து போன, 

அகசதிம்‌ = வேறு ரக்ஷகனில்லாத 

மாம்‌ = என்னை, 

உத்‌“த'ர = கரையேற்று, 

இதி = என்று, 

தவ மார்க: = உன்னிடம்‌ அடைக்கலம்‌ புகும்‌ வழி, 

புரா = புராதனமாய்‌, 

கேன வா கூஜுண்ணா: - யாரால்தான்‌ பழக்கத்திற்குக்‌ கொண்டுவரப்பட்ட 
தோ ஆச்சரியம்‌, 

தத£தி*காம்‌ ட்‌ அதைவிட மேலான, 

காம்‌ அந்யாம்‌ = வேறு எந்த விதமான, 

ப்ரார்தனாரீ திம்‌ = பிரார்த்தனை செய்து கொள்ளும்‌ வழியை, 

ஆலம்பே” = நான்‌ அநுசரிப்பேன்‌, 

பூத = ஐய்யோ! 

வஸ்து தத்வம்‌ விசிந்த்ய - இந்தமாதிரி நிலையை முன்யோசனை பண்ணி, 

ஏவம்‌ = இந்த என்னை, 

ஸ்பதி்‌ த உடனே, 

க்ருபையா = கருணையினால்‌, 

ப்ராயஸ்வ = காப்பாற்று. 


(கருத்துரை) ஹே ஈச்வர! நான்‌ கணக்கிட முடியாத கிலேசங்களால்‌ பீடிக்கப்‌ 
பட்டிருக்கிறேன்‌. எனக்கு உன்னைத்‌ தவிர வேறு யாரும்‌ கதியில்லை. என்னை இந்த 
துக்கஸாரத்திலிருந்து கரையேற்றிவிடு என்றவாறு உன்னிடம்‌ பிரார்த்தனை செய்து 
கொள்ளும்‌ ரீதியானது எந்தப்‌ புன்னியவானால்‌ தொடங்கப்பட்டதோ! அதுவே 
அநாதிகாலமாய்‌ அநாதைகளுக்கு பிரார்த்தனா ரீதியாக வழங்கி வருகிறது. ஆதலால்‌ 
நானும்‌ அவ்வழியையே பின்பற்றி எனது துக்கங்களை உன்னிடம்‌ தெரிவித்துக்‌ 
கொண்டு உன்னை ரக்ஷகன்‌ என்று சரணமடைகிறேன்‌. இப்புராதன ரீதியைவிட்டு 
வேறு புதிதாய்‌ உன்னிடம்‌ பிரார்த்தனை செய்து கொள்ளும்‌ ரீதியை நான்‌ எவ்விதம்‌ 
அநுஷ்டிக்க முடியும்‌? இந்த நிலையை யுணர்ந்து என்னை நீ உடனே தயவுடன்‌ 
காப்பாற்ற முன்வரவேண்டும்‌ ஈச்வர! நான்‌ அநாதை, பாபி, துக்கிதன்‌, எனக்கு 
உன்னைத்‌ தவிர வேறு கதி கிடையாது, நீ தான்‌ என்னை ரக்ஷிக்க வேண்டும்‌. என்று 
தான்‌ பக்தர்கள்‌ உன்னை வேண்டிக்‌ கொள்ளுவது வழக்கம்‌. அப்படியேதான்‌ நானும்‌ 
உன்னை வேண்டிக்கொள்ளுகிறேன்‌. ஒரு ஜீவன்‌ ஈசனிடம்‌ தன்‌ பரிதாபத்தையும்‌ 
பிரார்த்தனையையும்‌ தெரிவித்துக்கொள்ள வேறு வழி கிடையாது. அநாதிகாலமாய்‌ 
சரணமடைந்த பக்தர்களை ரக்ஷித்த நீ என்னையும்‌ ரக்ஷிப்பாயாக. 


ச 


ஆத்மார்பண ஸ்துதி 


(விசேஷவுரை) 


கோடய ப்‌ரஹ்மஹத்யானாம்‌ அக£ம்யாக:மகோடய: | 
ஸத்ய: ப்ரலயமாயாந்தி மஹாதே:வேதி கீர்தனாத்‌ ॥ 


மஹாதோவேதி வக்தாரம்‌ த்ருஷ்ட்வா து யமகிங்கரா: | 
பலாயந்தே மஹாபீ*தா ஸ்ம்ருத்வா து யமமமாஸனம்‌ ॥ 


என்பது சிவரஹஸ்யம்‌. ஜீவ ஈச்வரரூபமான வஸ்து தத்துவத்தை விசாரித்து அறிந்த 
மாத்திரத்தில்‌ சோக நிவ்ருத்தி என்பது உபநிஷத்துக்களின்‌ ஸாரம்‌. 


ளன னர்‌, STAT Thera எ 


ள௭ர்‌ ஏரார்‌ சாங்ளின்‌ எக: 
ளா: காணா எணண | 
எள்‌ னாள்‌ Trad கள்‌ TA ॥ 33 ॥ 


ஜீவேய்வரவஸ்துதஸ்வநிரூபணம்‌, ஆத்மனோ 
மர்கடத்வநிரூபணம்‌ ச 


ஏதாவந்தம்‌ ப்‌*ரமணனிசயம்‌ ப்ராபிதோ(ஆயம்‌ வராக: 
ம்ராந்த: ஸ்வாமின்னக*சதிரகு£னா மோசனீயஸ்த்வயாஹம்‌ | 
க்ருத்யாக்ருத்யவ்யபகசதமதிர்தீசன மாகா:ம்ருகோஃ(ஆயம்‌ 
ஸந்தாட்‌௫யைனம்‌ த:றனவிவ்ருதிம்‌ பங்யதஸ்தே பலம்‌ கிம்‌ ॥ 33 ॥ 


(பதவுரை) ஜீவன்‌ ஈச்வரன்‌ என்ற வஸ்து தத்துவத்தை நிரூபணம்‌ செய்து 
தன்னை குரங்கு போலுள்ளவன்‌ என்றும்‌ கூறுகிறார்‌. 


ஸ்வாமின்‌ ன்‌ ஸ்வாமி, 
ஏதாவந்தம்‌ 2 இந்த மட்டும்‌, 
ப்‌. ரமணனிசயம்‌ = அதிக அலைச்சலை, 


ஆத்மார்பண ஸ்துதி 


ப்ராபித: = அடைவிக்கப்பட்ட, 

அயம்‌ வராக: = இந்த அற்ப பிராணி, 

ம்ராந்த: = சிரமமடைந்து சோர்ந்து போய்விட்டது, 
அது£னா = இப்பொழுது, 

அகதி: -  நிர்கதியாய்‌ நிற்கும்‌, 

அஹம்‌ = நான்‌, 

த்வயா = உன்னால்‌, 

மோசநீய: = விடுவிக்கத்‌ தகுந்தவன்‌, 
க்ருத்யாக்ருத்யவ்ய = செய்யத்தகுந்தது தகாதது என்ற பகுத்தறிவு 
பக*தமதி இல்லாத, 

அயம்தீசன ஸமராகா2ம்ருக: - இது ஒரு எளிய குரங்கு, 

ஏனம்‌ = இதை, 

ஸந்தாட்‌£ய = அடித்து, 

த£சன விவ்ருதிம்‌ = இதன்‌ பல்‌ இளிப்பை, 

பச்யத: = பார்கின்ற, 

தே த உனக்கு, 

கிம்ப*லம்‌ = யாது பயன்‌? 


(கருத்துரை) ஒரு குரங்காட்டி தன்னால்‌ பழக்கப்பட்ட குரங்கை வீடுதோறும்‌ 
கொண்டுபோய்‌ ஆங்காங்கு அதைப்‌ பற்பல விதமாய்‌ ஆட்டிவைக்கிறான்‌. அவ்விதம்‌ 
அலைந்து திரிந்து கிலேசப்பட்ட அக்குரங்கு தன்‌ களைப்பின்‌ மிகுதியைப்‌ பொறுக்க 
மாட்டாமல்‌ மிகவும்‌ பரிதாபமாகப்‌ பல்லையிளிக்கிறது. அவ்விதம்‌ இளிப்பது இனி 
என்னை விட்டுவிடமாட்டாயா? என்பது போல்‌ தோன்றுகிறது. சஞ்சல ஸ்வபாவ 
முள்ளவனாதலாலும்‌ அறிவீனனாதலாலும்‌ ஜீவன்‌ அக்குரங்கிற்குச்‌ சமானமாகிறான்‌. 


இவன்‌ கோடிக்கணக்கான கர்ப்பவாஸத்தை அடைகிறான்‌. காலனின்‌ தண்டத்‌ 
தாலடிக்கப்பட்டுப்‌ பல்லை இளிக்கிறான்‌. ஜன்மந்தோறும்‌ தனது நன்மையை அறிந்து 
கொள்ளாமல்‌ பலவிதமான சேஷ்டைகளைச்‌ செய்து இடைவிடாது கிலேசங்களை 
அனுபவிக்கிறான்‌. இப்படி இந்தக்‌ குரங்கை ஆட்டிவைப்பதில்‌ ஈசனுக்கு யாது பயன்‌? 
குரங்காட்டி போல அவர்‌ பிச்சை எடுத்து ஜீவனம்‌ செய்பவரா? அல்லது குறும்புள்ள 
பையனைப்‌ போல குரங்கைத்‌ துன்புறுத்தி வேடிக்கை பார்ப்பவரா? இந்தக்‌ குரங்கு 
படும்‌ அவஸ்தையையும்‌ அது மிகப்‌ பரிதாபமாய்ப்‌ பல்லிளிப்பதையும்‌ பார்த்து தயவு 
ஏற்பட்டு ஸர்வேச்வரன்‌ இதை அவிழ்த்து விடக்கூடாதா? 


(விசேஷவுரை) 


ள்‌ எக எள்ள எப்ப 
வ எளி எ ன ॥ 


போ-“கா:ர்த:ம்‌ ஸ்ருஷ்டிரித்யேகே கோடாரர்த2மிதி சாபரே | 
தே: வஸ்யைஷ ஸ்வபா*வோ(ஆயமாப்தகாமஸ்ய கா ஸ்ப்ருஹா ॥ 


ஆத்மார்பண ஸ்துதி 


என்பது சுருதி. சங்கரபகவத்‌ பாதாசாரியார்‌ சிவானந்த லஹரியில்‌ மனத்தைக்‌ 
குரங்காக வர்ணித்து கபாலமெடுத்து பிக்ஷைவாங்கும்‌ உனக்கு ஸாதனமாக எனது 
மனத்தை உன்‌ வசப்படுத்திக்‌ கொள்‌ என்று கூறுவதும்‌ ஈண்டு கவனிக்கத்தக்கது. 


- * FYE: * - 
ப்‌ qT: 


என எ: YA ST எனன ஈர்‌ சினி 
எவள்‌ எள ளி ET ணி ளன | 
கணி ர எ ண்ண ளன ||3%]| 


- உ ஈமக்ருபாப்ராப்திபாகக்‌யாபா*“வஹேதுப்ரங்ன: . - 


மாதா தாத: ஸுத இதி ஸமாப£த்‌*4ய மாம்‌ மோஹபாமை: 
ராபாத்யைவம்‌ ப*வஜலநிதெள* ஹா கிமீற த்வயா(ஆ)பப்தம்‌ | 
ஏதாவந்தம்‌ ஸமயமியதீ மார்திமாபாதி:தே(அ)ஸ்மின்‌ 
கல்யாணீ தே கிமிதி ந க்ருபா காபி மே பா“க்்‌யரேகா? ॥34|| 


(பதவுரை) ஈசனுடைய கிருபையை அடையக்கூடிய பாக்யம்‌ ஏன்‌ இல்லை 


என வினவுகிறார்‌. 


ஈசா 


மாதா தா: ஸுத: இதி 


மோஹபாமை: ஆசைக்கயிறுகளால்‌, 

மாம்‌ என்னை, 

ஸுமாபத்‌4ய கட்டி, 

ப*வஜலநிதெள”* ஸம்ஸாரக்கடலில்‌, 

ஆபாத்ய தள்ளி, 

ஹா ஐய்யோ, 

த்வயா உன்னால்‌, 

கிம்‌ ஆப்தம்‌ என்ன பயன்‌ அடையப்பட்டது?, 
ஏதாவந்தம்‌ சமயம்‌ இவ்வளவு காலமாக, 

இயதீ ஆர்த்தி இத்துணைக்‌ கஷ்டத்தை, 
ஆபாதி“தே அடைவிக்கப்பட்ட, 

அஸ்மின்‌ இந்த என்‌ விஷயத்தில்‌, 
கல்யாணி க்ஷேமத்தைச்‌ செய்யக்‌ கூடிய, 
தே க்ருபா உனது கருணை, 

கிமிதி ந ஏன்‌ ஏற்படவில்லை? 

மே எனக்கு, 


காபி பா*க்யரேகா? 


ஹே ஈச்வர, 


தாய்‌ தந்தை பிள்ளை என்றவாறு, 


கொஞ்சமாவது புண்ணியம்‌ (ஏன்‌ ஏற்படவில்லை) 


ச 


ஆத்மார்பண ஸ்துதி 


(கருத்துரை) ஹே ஈச்வர! தாய்‌ தகப்பன்‌ பிள்ளை பெண்டிர்‌ என்றவாறு பற்பல 
பந்தங்களால்‌ என்னைப்‌ பிணைத்து இந்த ஸம்ஸார மென்ற ஸமுத்திரத்தில்‌ 
இப்படித்‌ தள்ளியிருக்கிறாயே! இதனால்‌ உனக்கு என்ன லாபம்‌? என்னை இத்தனை 
நாள்‌ கஷ்டப்படுத்தியது போதாதா? இனியாவது எனக்கு நல்ல காலம்‌ பிறந்து 
உனக்கு என்னிடம்‌ தயவு உண்டாகாதா? உனது க்ருபை எனது பாக்யம்‌. 


(விசேஷவுரை) 
ஏராள ராப்‌: காணா | 
AAT YUU ATT ாரளான?₹: ॥ 


புண்யைர்தே£வத்வமாப்னோதி பாபை: ஸ்தா2வரதாமியாத்‌ | 
ஸமாப்‌“யாம்‌ புண்யபாபாப்‌யாம்‌ மானுஷ்யம்‌ ப்ராப்னுயான்னர: ॥ 


என்பது புராண வசனம்‌. 
ஏர ப ரணி எளி எனா ஏ ணை ? 
யதி: மே புண்யமஸ்தீஹ குதோ நாயாதி தே க்ருபா? 


பாகவதத்திலும்‌ 


ஆத்மஜாயாஸுதாகா₹?ரஎ$ு*தத்‌5ரவிணபந்து*ஷு | 
நிரூட*மூல- ஹ்ருதய: ஆத்மானம்‌ பஹு மன்யதே ॥ 
த்‌*ருவாணி மன்யதே மோஹாத்‌ க்‌:௬ஹகேஷேத்ரவளஎூ?ூனி ச | 


முதலியன புத்திராதிகள்‌ பந்தமென்பதை வலியுறுத்துகின்றன. 
- * ளி: * - 
ளார்‌ எணண எர ToT | 


ளா: TTT ராக: TAT 
ஏக்‌ 1க்‌ எசா (ர்‌ எனா சாரு | 30] 


ஆத்மார்பண ஸ்துதி 


- * ஜிவேற்வரதா:யவிபா“க:விவாத: 4 - 


பு-ங்க்ஷே கு:ஃப்தம்‌ பத எுக2நிதி*4ம்‌ தாத எமாதா“ரணம்‌ த்வம்‌ 
பி-கூஷாவ்ருத்திம்‌ பரமபி*நயன்மாயயா மாம்‌ விப*ஜ்ய | 
மர்யாதா:யா: ஸகலஜக₹தாம்‌ நாயக: ஸ்தா:பகஸ்த்வம்‌ 
யுக்தம்‌ கிம்‌ தத்‌:வத: விப*ஜனம்‌ யோஜயகா₹த்மனா மாம்‌ ॥35॥ 


(பதவுரை) ஜீவ ஈச்வரர்களாகிய நமக்கு ஆனந்த மென்னும்‌ சொத்தை பங்கிடு 
வதில்‌ விவாதம்‌ ஏற்பட்டுள்ளது எனக்‌ கூறுகிறார்‌. 


தாத 

சாதாரணம்‌ 

கு“ப்தம்‌ 

ஸுக“நிதி“ம்‌ 
பி£க்ஷாவ்ருத்திம்‌ 

பரம்‌ அபி“நயன்‌ Fr 
த்வம்‌ 

மாம்‌ மாயயா விப*“ஜ்ய 


புங்க்ஷே 
ஸகலஜகசதாம்‌ நாயக: 


மர்யாதா:யா: ஸ்தாபக: 


த்வம்‌ 

தத்‌ 
விப*ஜனம்‌ 
கிம்யுக்த 
வத்‌ 

மாம்‌ 


ஆத்மனா 
யோஜயக” 


(கருத்துரை) 


அப்பா! 

நம்மிருவருக்கும்‌ பொதுவாயுள்ளதாயினும்‌, 
மறைத்து (ஒளித்து) வைக்கப்பட்டதான, 
ஸுகமென்ற பொக்கிஷத்தை, 

பிக்ஷை எடுத்து ஜீவிப்பதாக மிகவும்‌ பாசாங்கு 
செய்து கொண்டு, 

நீ, 

என்னை வஞ்சனையாகப்‌ பிரித்து வைத்துவிட்டு 
(மாயை - அஜ்ஞானம்‌. அஜ்ஞானத்தால்‌ என்னை 
வேறுபடுத்தி விட்டு) 

நீயே அனுபவிக்கிறாய்‌, 
எல்லாவுலகங்களையும்‌ நடத்திவைப்பவனும்‌, 
கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தியவனுமாக 
இருப்பவன்‌, 

நீ, 

ஆதலால்‌ (அம்மாதிரியான), 

பிரிவினை, 

பொருந்துமா? 

சொல்‌, 

என்னை, 

தன்னோடு, 

சேர்த்துக்கொள்‌. 


பரமாத்மாவின்‌ நித்ய ஸுக நிலையில்‌ ஜீவாத்மாவுக்கும்‌ 


ஸமமான பாத்யமிருக்க, மாயையினால்‌ ஜீவாத்மா அந்த ஸுகாநுபவத்திலிருந்து 
விலக்கப்பட்டு பல கிலேசங்களை அனுபவிக்கின்றான்‌ என்ற வேதாந்த தத்துவத்தை 
ஒரு லெளகிக உதாஹரணத்தை உட்கருத்தாக வைத்துப்‌ பேசுகிறார்‌. தகப்பனாயிரு 
க்கும்‌ நீ உனக்கும்‌ எனக்கும்‌ பொதுவான ஆத்ம சுகம்‌ என்ற ஜச்வரியத்தை எனக்கு 
ஆளக்‌ கொடுக்காமல்‌ என்னை வஞ்சனையாக பாகம்‌ செய்து விலக்கிவிட்டு நீயும்‌ 
ஏதோ பிச்சை எடுத்து ஜீவிப்பவன்‌ போல பாசாங்கு செய்துகொண்டு தனிமையில்‌ 
அந்த ஜச்வரியத்தை நீயே அநுபவிக்கிறாயே! இது எப்படி நியாயமாகும்‌? உலகத்தவர்‌ 


ஆத்மார்பண ஸ்துதி 


களுக்கு நியதிகளை விளக்கும்‌ வேதங்களையும்‌ தர்மசாஸ்திரங்களையும்‌ 
ஏற்படுத்திய நீயே இவ்விதம்‌ அக்கிரமம்‌ செய்தால்‌ யாரிடம்‌ முறையிடுவது? உனக்கு 
மேல்‌ அதிகாரி யிருந்தாலும்‌ அவரிடம்‌ முறையிடலாம்‌. நியே யாவர்க்கும்‌ மேலான 
பிரபுவாதலால்‌ எனக்கு உன்னைத்‌ தவிர முறையிடுவதற்கு வேறு புகலிடமும்‌ 
கிடையாது. மாயை என்பது அவித்யை. அது தான்‌ ஜீவாத்மா பரமாத்மாவினின்று 
விலகி யிருப்பதற்குக்‌ காரணம்‌. தாருகாவனத்தில்‌ மஹர்ஷிகளுக்கு ஜ்ஞானோப 
தேசம்‌ செய்யும்‌ பொருட்டு லீலையாக பகவான்‌ பிக்ஷை எடுத்தார்‌ என்பது புராண 
ப்ரஸித்தம்‌. 

(விசேஷவுரை) பகவானே உலகத்தில்‌ நியதிகளை ஏற்படுத்தியவர்‌ என்பதை 

TY எரா TT ITT 


ஏஷ ஸேதுர்விதசரண ஏஷாம்‌ லோகானாம்‌ அஸம்பேசதாஃய 
என்ற உபநிஷத்‌ வாக்யம்‌ கூறுகிறது. 


ன எளி ஏான இ: னான ௭௭0: எச: 
அஸ்ய மஹதோ பூ*தஸ்ய நி:ங்வஸிதமேதத்‌ருக்‌£வேதோ* 
யஜுர்வேத: எமாமவேத:: 


என்ற உபநிஷத்தும்‌ 
ரானா ஸாஸ்த்ரயோனித்வாத்‌ 
என்பது முதலிய ப்ரஹ்ம சூத்திரமும்‌, 
ஏன (அர்‌ ளெ ள்‌ As எா- 
யஸ்ய நி:ங்வஸிதம்‌ வேதா: யோ வேதேஃப்‌*யோ(அ)கி:லம்‌ ஐக:த்‌- 
என்ற வேத பாஷ்யகார வசனமும்‌ ஈசனே ஸகல ஜகத்தின்‌ நியதிகளை நிலை 


நிறுத்த வேதாதிகளை ஏற்படுத்தியவர்‌ என்பதைத்‌ தெளிவுறச்செய்யும்‌. அவனே 
ஸ்கல ஜகந்நாயகன்‌ என்பதை 


எரர்‌ ராம்‌ எ சோ 
தமீங்வராணாம்‌ பரமம்‌ ச தை:வதம்‌ 


என்பது முதலிய பாரத வாக்யங்கள்‌ வெளிப்படுத்துவன. 


ஆத்மார்பண ஸ்துதி 
- * ஏனணாசள ள்‌: ராணா: எசா * - 


எ எண்ணி எனி: 

சான்‌ என்‌ ௭௭௭ எ எண்‌ கார்‌ எளி | 
கண்னு: ளி னெ 

க்சி ண ணாள ளு எனி ரரி || 36 ॥ 


- உ ப*க்தபாத5தூ“லிபி: ஆஸன: மறீராரம்பஃப்ரார்தசனா . - 


ந த்வா ஜன்மப்ரலயஜலதே-ருத்‌5த*ராமீதி சேத்‌சதீ*: 

ஆஸ்தாம்‌ தன்மே ப4வது ச ஜநிர்யத்ர குத்ராபி ஜாதெள | 
த்வத்‌*ப*க்தாநாமநிதரஸுகை: பாதசதூ“லீகிபேோரை: 

ஆரப்‌₹த*ம்‌ மே ப4வது ப*க₹வன்‌ பா“வி ஸர்வம்‌ ஸரீரம்‌ ॥ 36 ॥ 


(பதவுரை எனது அடியவர்களின்‌ பாத தூளியீனால்‌ எனது உடல்‌ 
உண்டாகட்டும்‌ என வேண்டுகிறார்‌. 


த்வா = உன்னை, 

ஜன்மப்ரலயஜலதே* = பிறவித்‌ தொடர்யென்ற துக்கத்தினின்றும்‌, 

ந உத்‌“த“ராமி = கரையேற்ற மாட்டேன்‌, 

இதி = என்று, 

சேத்‌ = உனது கருத்தானால்‌, 

மே = எனக்கு, 

தத்‌ ஆஸ்தாம்‌ = அப்பிறவி இருக்கட்டும்‌, 

ஐநி: ச த பிறவியும்‌, 

யத்ர குத்ராபி ஜாதெள - எந்த ஜாதியில்‌ வேண்டுமானாலும்‌, 

ப“வது = ஏற்படட்டும்‌, 

ப*க*வன்‌ = ஓ ஸ்வாமி, 

மே பாவி வம்‌ 1. = எனக்கு ஏற்படப்போகிற எல்லா சரீரமும்‌, 

றரீரம்‌ 

த்வத்‌“ப*க்தானாம்‌ = உன்‌ பக்தர்களுடைய, 

அநிதரஸுகை?: = உன்னிடத்திலன்றி வேறு எங்கும்‌ ஸுகத்தை 
யறியாத, 

பாத:தூ-லீகிஸறோரை: = கால்‌ தூசித்‌ திவிலைகளால்‌, 

ஆரப்‌*த*ம்‌ ப*வது ன்‌ உண்டாக்கப்பட்டதாய்‌ இருக்கட்டும்‌. 


(கருத்துரை) எவ்விதத்திலும்‌ உன்னை ஜனன மரணங்களிலிருந்து விடுவிக்க 
முடியாது என்று உனது தீர்மானமாகில்‌ எனக்கு அளிக்கப்படும்‌ சரீரமானது எந்த 
ஜாதியில்‌ என்னைப்‌ பிறக்கச்‌ செய்வதானாலும்‌ சரி உன்‌ பக்தர்களின்‌ கால்‌ 
பட்டதூளிகளால்‌ அமைக்கப்‌ பெற்றதாயிருக்கட்டும்‌ என்றுதான்‌ பிரார்த்தித்துக்‌ 


ஆத்மார்பண ஸ்துதி 


கொள்ளுகிறேன்‌. ஏனெனில்‌ அப்பொழுது எனக்கு உன்னிடம்‌ இடைவிடாத சஞ்சல 
மற்ற பக்தி ஏற்பட ஹேதுவாகும்‌. பெரியோர்களின்‌ பாத தூளி சரீராரம்பத்திற்கு 
எப்படிக்‌ காரணமாகும்‌ என்றால்‌ மாதாபிதாக்கள்‌ உட்கொண்ட அன்ன பானாதிகளில்‌ 
அவை சம்பந்தப்பட்டிருப்பதன்‌ மூலம்‌ என்று கூறலாம்‌. அல்லது சார்‌ ஆலிப்தம்‌ 
என்பதற்குப்‌ பதிலாய்‌ ஏரு ஆரப்தாம்‌ என்ற பாடத்தை எடுத்துக்கொண்டால்‌ 
பால்யம்‌ முதல்‌ ஸாதுக்களின்‌ பாத தூளி சரீரத்தில்‌ படுவது அநேக ஸந்தர்ப்பங்க 
ளில்‌ ஸுலபமாகும்‌. 


(விசேஷவுரை) 


எண ண்ண (னள: எனன என: | 
TTA: ரர எர்‌ எள்‌: ॥ 


ஸமஸ்த ஸம்பத்ஸமவாப்திஹேதவ: ஸமுத்தி₹தா பத்குலதூ£மகேதவ: | 
அபாரஸம்ஸாரஸமுத்‌சரஸேதவ: புனந்து மாம்‌ ப்‌ராஹ்மணபாதஃபாம்ஸவ: ॥ 


என்று பிராமணர்களின்‌ பாத தூளியின்‌ மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது. 

எனா 184 எக: எனக்‌ - 

தத£ாந்தரப்ரதிபத்தெள ரம்ஹதி ஸம்பரிஷ்வக்த: ப்ரங்னநிரூபணாப்‌ஃயாம்‌ - 

என்ற ப்ரஹ்ம ஸூத்ரத்தின்‌ பாஷ்யத்திலும்‌, சாந்தோக்யம்‌ பஞ்சாக்னி வித்யை 

கூறுமிடத்திலும்‌ ஜீவனுடைய வேறு சரீர ப்ரவேசம்‌. விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 
- * வி SAT காளே * — 


களான எளாரக்‌ எள ணு 
காளி கரனளிள ர | 

எஸ்‌ எ எ ரின்‌ எஏ எனா 
ள்ளார்‌ TE எளானனார்‌ எகர | 36 ॥ 


- * கீடாதி:ஜன்மப்ராப்தாவபி ஈங்வரசரணாந்திகஸ்திதிப்ரார்தசனா . - 


கீடா நாகா:ஸ்தரவ இதி வா கிம்‌ ந ஸந்தி ஸ்தாலேஷு 
த்வத்பாதா:மம்போ“ருஹபரிமலோத்‌:வா ஹிமந்தா£னிலேஷு | 

தேஷ்வேகம்‌ வா ஸ்ருஜ புனரிமம்‌ நாத: தீசனார்திஹாரின்‌ 
ஆதோஷான்மாம்‌ ம்ர௬ட: ப4வமஹாங்கா:₹ரனத்‌:யாம்‌ லுடசந்தம்‌ ॥ 37 ॥ 


ஆத்மார்பண ஸ்துதி 


(பதவுரை) புழு முதலிய பிறவி எடுப்பினும்‌ உனது திருவடியருகில்‌ இருத்தல்‌ 
வேண்டுமென்கிறார்‌. 


கீடா: ன்‌ புழுக்கள்‌, 

நாக: = பாம்புகள்‌, 

தரவ: = மரங்கள்‌, 

இதி = என்றவாறு, 

த்வத்பாதாம்போ-ருஹ| = உன்‌ திருவடியாகிற தாமரைப்‌ பூவின்‌ 

பரிமலோத்‌:வா நறுமணத்தைப்‌ பரப்பும்‌ தென்றல்‌ வீசுகிறன்ற 

ஹிமந்தா£னிலேவு 

ஸ்தலேஷு = பிரதேசங்களில்‌, 

கிம்‌ வா ந ஸந்தி = இருக்கவில்லையா?, 

தீீனார்திஹாரின்‌ ம்ருட? - பரிதவித்தவர்களின்‌ கிலேசங்களைப்‌ போக்கி 
சுகமளிக்கும்‌, 

நாத = பிரபுவே, 

ப*வமஹாங்கா* He = ஸம்ஸாரமாகிற பெரிய நெருப்பு நதியில்‌ 

ரனத்‌யாம்‌ லுடந்தம்‌ உருண்டு வரும்‌, 

இமம்‌ மாம்‌ ன்‌ இந்த ஜீவனாகிய என்னை, 

தே = உனக்கு, 

ஆ தோஷாத்‌ - திருப்தி ஏற்படும்‌ வரையில்‌, 

தேஷுவா = அவைகளிலாவது, 

ஏகம்‌ ஸ்ருஜ = ஒன்றாகப்‌ படைப்பாயாக. 


(கருத்துரை) மனுஷ்ய ஜன்மம்‌ தான்‌ வேண்டுமென்று நான்‌ கேழ்க்கவில்லை. 
புழு பூச்சி பாம்பு மரம்‌ என்றவாறு எவ்வளவோ ஜீவராசிகள்‌ இருக்கின்றனவே! 
அவற்றில்‌ ஒன்றாய்‌ என்னைச்‌ சிருஷ்டித்தாலும்‌ சம்மதமே. ஆனால்‌ அப்பிரதேசத்‌ 
தில்‌ நான்‌ சஞ்சரிக்குமிடம்‌ உன்‌ பாதத்தில்‌ பட்ட இளங்காற்று வீசுமிடமாக 
இருந்தால்‌ போதும்‌. இந்த ஜனன மரணமென்னும்‌ நெருப்பு நதியில்‌ கிடந்து புரளும்‌ 
எனக்கு உன்‌ சரணகமலத்தின்‌ மணங்கமழும்‌ ஜில்லென்ற மந்த மாருதம்‌ ஆறுதலை 
யளிக்கட்டும்‌. அவ்விதம்‌ நீ கிருபை செய்வாயானால்‌ எவ்வளவு காலம்‌ இந்த 
ஸம்ஸாரத்தில்‌ என்னைத்‌ தள்ளிக்கொண்டிருந்தாலும்‌ எனக்கு ஆக்ேபணை 
இல்லை. கிலேசப்படுபவர்களின்‌ கிலேசங்களை நீக்கும்‌ கருணாநிதியான நீ இந்த 
வரம்‌ கொடுக்க மறுப்பாயா? 


(விசேஷவுறை) சிவாநந்தலஹரியிலும்‌ 


எரர்‌ என்‌ ரண்‌ ணை ர்‌ க்‌ ௭௭ ோொனார்ளோ | 
ஊன்னா னி எஎக்ெ ஊக fo எ எரா ॥ 


ஆத்மார்பண ஸ்துதி 


நரத்வம்‌ தே:வத்வம்‌ நக:வனம்ருக:ப்வம்‌ மமேகதா பறாத்வம்‌ 
கோடத்வம்‌ பவது விஹக*த்வாதி:ஜனனம்‌ | 

ஸதா: த்வத்பாதா£ப்‌£ஜஸ்மரணபரமானந்த:லஹர்‌ீ விஹாராஸக்தஞ்சேத்‌ 
ஹ்ருத*யமிஹ கிம்‌ தேன வபுஷா ॥ 


என்று கூறப்பட்டுள்ளது. 


ஏ? எள எனனை ॥ 36 ॥ 


- * ஆத்மன: சரமஸமயேோஅ)பீங்வரஸ்ம்ருதிப்ரார்தசனா . - 


காலே கண்ட“ஸ்பு£ரத: ஸுகலாலேறஸத்தாவலோக- 
வ்யாக்‌*ரோதசக்‌:ரவ்யஸனருதி£த ஸ்னிக்‌:த“ருத்‌”:தோ“பகண்டே? | 

அந்தஸ்தோதை:ரவதி4ரஹிதாமார்திமாபாத்‌:யமானே(அ)-ப்‌ 
யங்கி“த்‌:வந்த்‌:வே தவ நிவிமதாமந்தராத்மன்மமாத்மா | 38 ॥ 


(பதவுரை) இறுதிக்காலத்திலாவது உனது ஸ்மரணம்‌ எனக்கு இருத்தல்‌ 
வேண்டூ மென்று கூறுகிறார்‌. 


கண்டஸ்பு:ரத: 

எுகலா இனை = நெஞ்சில்‌ துடிக்கும்‌ மெல்லிய, 

லேறஸத்தாவலோக = பிராண வாயுவின்‌ எஃ௫க்ஷமமான நடமாட்டத்தை 

வ்யாக்‌ஃ:ரோதஃ:க்‌:ரவ்ய பரீக்ஷித்தறிய அரும்பாடுபடும்‌ ஸகல பந்து 

ஸனருதி₹த ஸ்னிக்‌: மித்திரர்களால்‌ அருகாமையில்‌ தூழப்பட்டும்‌, 

கருத்‌” தோ“பகண்டே? 

அவதி*ரஹிதை = எல்லையற்ற, 

அந்தஸ்தோதை: = சுவாஸம்‌ கபம்‌ விக்கல்‌ முதலிய ஆந்தரமான 
துன்பங்களால்‌, 

ஆர்திம்‌ ஆபாத்‌'யமனே - வேதனை அடைவிக்கப்படும்‌, 

காலேபி = அந்த ஸமயத்திலாவது, 

ஹே அந்தராத்மன்‌ ன்‌ அந்தர்யாமியாகவுள்ள பரமாத்மாவே, 

மம ஆத்மா = என்‌ ஜீவன்‌, 

தவ = உன்னுடைய, 

அங்க்ரித்‌“வந்த்‌“வே = இரு பாதங்களில்‌, 

நிவிசதாம்‌ ன்‌ ஈடுபடவேண்டும்‌. 


ஆத்மார்பண ஸ்துதி 


(கருத்துரை) அந்தியகாலத்தில்‌ வைத்யர்கள்‌ கை விட்டபிறகு பந்துக்களும்‌ 
நண்பர்களும்‌ கிரமமாக க்ஷணித்துவரும்‌ சுவாஸத்தை பரீக்ஷித்துக்‌ கொண்டு 
பக்கத்தில்‌ நெருக்கமாய்க்‌ கூடிக்கொண்டு துக்கம்‌ மிகுந்து ஓலமிடும்‌ அந்த 
சமயத்தில்‌, உயிர்‌ வெளிச்‌ செல்லுவதால்‌ உண்டாகும்‌ வேதனை, சரீரத்தினுள்‌ 
பலவாறு பெருகி பொறுக்க முடியாதபடி துன்புறுத்தவும்‌ கூடும்‌. அந்தக்காலத்தில்‌ 
கூட எனது அந்தக்கரணம்‌ உனது திருவடிகளில்‌ லயமடையவேண்டும்‌. 


(விசேஷவுரை) 
எ ளான எனா: - 
ஏஷ த ஆத்மா அந்தர்யாம்யம்ருத: - 


என்கிற உபநிஷத்‌ பரப்ரஹ்மமே ஜீவனின்‌ வாஸ்தவமான ஸ்வரூபம்‌ என்பது 
புலப்படும்‌. 


-* TATA ATER *- 

STATUTE TATA ATE AT. 

ள்‌ எண்கள்‌ காராக | 
அனான்‌ எசே 

ETE எர னான ॥ 35 ॥ 

-- ஏதத்ப்ரார்த*நாத்‌௬டீ*கரணம்‌ .- 

அந்தர்பாஃ-ஷ்பாகுலிதநயனானந்தரங்காஃனபற்யன்‌ 

அக்‌:ரே கோ*ஷம்‌ ருதி£தப£டுலம்‌ காதராணமங்ருண்வன்‌ | 
அத்யுத்க்ராந்திங்ரமமக£ணயன்னந்தகாலே கபர்திஃன 


அத்‌வந்த்‌£வே தவ நிவிறதாமந்தராத்மன்மமாத்மா ॥ 39 ॥ 


(பதவுரை) அதே வேண்டுகோளை மேலும்‌ வலியுறுத்துகிறார்‌. 


கபர்தி£ன்‌ = ஜடாதாரியான பரமேச்வரனே,, 
அந்தராத்மன்‌ = அந்தர்யாமியே,, 

அந்தகாலே = ப்ராண வியோக காலத்தில்‌, 
அந்தர்பாஃஷ்பாகுலித = உள்ளூரப்‌ பெருகிய கண்ணீரால்‌ கலங்கிய 
நயநான்‌ கண்ணுடைய, 

அந்தரங்கா“ன்‌ = ஆப்த ஜனங்களை, 

அபச்யன்‌ = பார்க்காமலும்‌, 


ஆத்மார்பண ஸ்துதி 


அக்ர = முன்னால்‌, 

காதராணான்‌ = பயந்த ஸ்திரீகளின்‌, 
ருதி£தப*குலம்‌ = அழுதை மேலிட்ட, 
கோஷம்‌ = பெருங்குரலையும்‌ (காதில்‌ வாங்காமலும்‌), 
உக்ராந்திச்ரமமபி = மரண வேதனையையும்‌, 
அகணயன்‌ பொருட்படுத்தாமலும்‌, 

தவ = உன்னுடைய, 
அங்க்‌“ரித்‌“வந்த்‌“வே = இருபாதங்களில்‌, 

மம = என்னுடைய, 

ஆத்மா = ஜீவன்‌, 

நிவிசதாம்‌ = அடைக்கலம்‌ புகவேண்டும்‌. 


(கருத்துரை) தாங்கமுடியாத துக்கத்தினால்‌ பக்கத்தில்‌ கண்‌ கலங்கி நிற்கும்‌ 
உயிருக்கு உயிரான என்‌ சொந்த ஜனங்களைக்‌ கண்ணால்‌ பார்க்காமலும்‌, மரிப்பவ 
னைக்கண்டு பயத்துடனும்‌ சோகத்துடனும்‌ ப்ரலாபம்‌ செய்பவர்களின்‌ கூக்குரல்க 
ளைக்‌ காதில்‌ வாங்கிக்‌ கொள்ளாமலும்‌ ப்ராணன்‌ வெளிக்கிளம்பும்‌ போது ஏற்படும்‌ 
சரீராவஸ்தைகளை லக்ஷ்யம்‌ செய்யாமலும்‌ அந்திய காலத்தில்‌ என்‌ மனம்‌ 
அந்தராத்மாவான உன்னிடம்‌ ஐக்யமடையட்டும்‌. 


(விசேஷவுறை) இந்திரியம்‌ முதலியன நல்ல நிலையில்‌ இருக்கும்‌ பொழுது, 
ஐயம்‌ திரிபு இல்லாமல்‌ ஸ்வாநுபவ விஷயமாக ஆன சிவோஹம்‌ என்ற பாவனை 


அந்திய காலத்திலும்‌ தொடர்ந்து இருக்கும்‌. இஃது, வித்யாரண்ய முனிவரால்‌ 
அர்‌ கணனி: எளிர்‌ ணர்‌ ண | 
UTA ea: ளா எ என்‌ ॥ 
எணண என என்‌ எள்‌ TST | 
எண எ ATT Tae எர | 
தினே தி:னே ஸ்வப்னஸுப்த்யோ: அதீ“தே விஸ்ம்ருதே (அ)ப்யயம்‌ | 
பரோத்‌:யனநித்‌“த: ஸ்யாத்தத்‌வத்‌*வித்‌:யா ந நங்யதி ॥ 


ப்ரமாணோத்பாதி:தா வித்‌:யா ப்ரமாணம்‌ ப்ரவலம்‌ வினா | 
ந நங்யதி ந வேதா:ந்தாத்‌ ப்ரப:லம்‌ மானமிஷ்யதே ॥ 


என்று விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 


ஆத்மார்பண ஸ்துதி 


-* னா: *- 
$ ஏன: 
> உஸ்‌ ன்‌ 
கணிகை ்ற। 
அன: ணாள எரி ரர்‌ 
Aerated எம்‌ களன்‌? ॥ 8௦ ॥ 
 ஈற்வரப்ரத்யக்ஷானுப4வ: -- 
சாருஸ்மேரானனஸரஸிஜம்‌ சந்த்‌:₹ரரேகா:வதம்ஸம்‌ 
பு2ல்லன்மல்லீகுஸுமகலிகாதா:மஸெளபாசக்‌யசோரம்‌ | 
அந்த: பங்யாம்யசலஸுதயா ரத்னபீடே£ நிஷண்ணம்‌ 


லோகாதீதம்‌ ஸததமருப*“தாம்‌ ரூபமப்ராக்ருதம்‌ தே ॥ 40 ॥ 


(பதவுறை) ஈச்வராநுபவத்தை வேண்டுகிறார்‌: 


சாருஸ்மேரானன = அழகிய புன்னகை கொண்ட வதனத்‌ தாமரை 
ஸரஸிஜம்‌ யை யுடையவரும்‌, 

சந்த்‌: ரரேகா:வதம்ஸம்‌ = இளம்‌ பிறையைச்‌ சிரஸில்‌ சூட்டியவரும்‌, 
புல்லன்மல்லீகுஸும்‌| - மலர்ந்த மல்லிகை மொக்குகளால்‌ தொடுத்த 
கலிகாதா:ம மாலையின்‌ மங்களகரமான எழிலைப்‌ பரிப்பதும்‌, 
ஸெளபாஃக்‌:யசோரம்‌ 

அசலஸுதயா ன்‌ மலை மன்னனின்‌ மகளொடு, 

ரத்ன பீடே” = ரத்னமய பீடத்தில்‌, 

நிஷண்ணாம்‌ த வீற்றிருப்பதும்‌, 

லோகாதீதம்‌ = லோகங்களுக்கு எட்டாததும்‌, 

ஸததசுப“த”ம்‌ ன்‌ நித்ய மங்களங்களைக்‌ கொடுப்பதும்‌, 
அப்ராக்ருதம்‌ = ஸாதாரணமல்லாததும்‌ ஆகிய, 

தே ரூபம்‌ = உன்‌ ஸ்வரூபத்தை, 

அந்த: பச்யாமி = உள்ளத்தில்‌ காண்கிறேன்‌. 


(கருத்துரை; மனதின்‌ தியான ஸமாதியில்‌ உதிக்கும்‌ ஈச்வர ஸ்வரூப 
ஸாக்ஷாத்காரத்தை சித்திரத்தில்‌ வரைவது போல வர்ணித்துக்‌ கூறுகிறார்‌. ஈச்வர 
னின்‌ சரீர காந்தியை மலரும்‌ தருவாயிலிருக்கும்‌ மல்லிகை மொட்டுகளின்‌ 
மாலைக்கு ஒப்பிடிகிறார்‌. அதில்‌ வெண்மை, மணம்‌, மென்மை, குளிர்ச்சி இவை 
யெல்லாம்‌ தோன்றுகின்றன. பகவான்‌ பார்வதீ தேவியுடன்‌ யோகாஸனத்தில்‌ 
வீற்றிருக்கும்‌ வைபவம்‌ தோன்றுகிறது. கருணாமூர்த்தியின்‌ வதனத்தில்‌ மந்தஹா 
ஸம்‌ தவழுகிறது. முடியில்‌ இளம்‌ பிறை ஒளி வீசுகிறது. அந்த ஸ்வரூபம்‌ எங்கும்‌ 
காணக்கிடைக்காத திவ்யமங்களமானது. 224 லோகங்களுக்கு அப்பாலிருந்து பிரகாசி 
ப்பது. அத்தகைய உன்‌ ரூபம்‌ எனக்கு இப்பொழுது தென்படுகிறது. அடுத்த 


ஆத்மார்பண ஸ்துதி 


சுலோகத்துடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது அனனா்‌ அந்த:பச்யாமி என்ற 
வாக்யத்திற்கு நான்‌ காண்பேனா? என்‌ அந்திய காலத்தில்‌ உன்‌ திருவுருவத்தை நான்‌ 
காண்பது ஸாத்யமாகுமா? என்று அர்த்தம்‌ செய்து கொள்வதே உசிதம்‌ எனத்‌ 
தோன்றுகிறது. 


(விசேஷவுறை ஏக எஎர்‌ ஸராப*த* ஸததம்‌ என்று பாடம்‌ சில பிரதிகளில்‌ 
உள்ளது. 


என எரர்‌ என ளார்‌ என்ரான்‌ | 
ண fe எள்‌ TA ॥ 

ததை:வ யோகினாம்‌ சாபி ஜ்ஞானினாம்‌ மந்த்ரிணாமபி | 
ஜபபூஜாநிமித்தாய நிஷ்கலம்‌ ஸகலம்‌ ப*வேத்‌ ॥ 


என்ற ஆகம வாக்கியத்தின்படி ஸகளமாகத்தோன்றும்‌ 


qT குள எனி 
யா தே ருத்ர விவா தனூரகோ-“ரா 


என்ற சுருதியில்‌ ஊராகச்‌ அபாபகாமினீ என்பது ஸுகளரூபம்‌ என்று 
கூறுகின்றனர்‌. 


TAA ள்‌ அணைகள்‌ 

எள்‌ 1௯ ௭௭ ரர்‌ ரானார்‌ ஊர | 
கா: ௭ ௭ எராளி ளார்‌ என்‌ 

என்‌ எனா ணை ஈளை ॥ ¥2 ॥ 


உ ப்ரார்தசனா தெளரர்லப்‌“யாந்நிர்வேத: 


ஸ்வப்னே வாபி ஸ்வரஸவிகஸத்‌:₹தி:வ்யபங்கேருஹாப*ம்‌ 
பற்யேயம்‌ கிம்‌ தவ பறபதே பாதஃயுக்‌:மம்‌ கதாசசித்‌ | 

காஹம்‌ பாப: க்வ தவ சரணாலோகபா-“க்‌:யம்‌ ததா:பி 
ப்ரத்யாமாம்‌ மே க*டயதி புனர்விங்ருதா தே(அனுகம்பா ॥ 41 ॥ 


(பதவுரை) அந்திய காலத்தில்‌ அந்த பாக்யம்‌ கிடைப்பது அரிது எனினும்‌ 
ஸொப்பனத்திலாவது உன்‌ தரிசனம்‌ எப்பொழுதாவது ஒரு சமயம்‌ கிடைக்குமா? 
என்று வேண்டுகோள்‌ கிடைக்கப்‌ பெறாமையால்‌ வருந்துகிறார்‌. 


நத 


ஆத்மார்பண ஸ்துதி 


பமமுபதே = ஹே ஈசவரா,, 

I வ = தானாக மலர்ந்த தேவலோகத்துத்‌ 

பங்கேருஹாப£ம்‌ தாமரைப்‌ புஷ்பத்தின்‌ அழகு பொருந்திய, 

தவ பாதஃயுக்‌:மம்‌ = உன்னிரு பாதங்களை, 

கதாசசித்‌ 5 எப்பொழுதாவது, 

ஸ்வப்னே வாபி ஸ்வப்னத்திலாவது, 

கிம்‌ பங்யேயம்‌ ன்‌ நான்‌ பார்ப்பேனா?, 

பாப: க்வ அஹம்‌ = பாபியான நான்‌ எங்கே?, 

தவ = உன்னுடைய, 

சரணாலோகபா-க்‌-யம்‌ க்வ = உன்‌ பாதங்களைக்‌ காணும்‌ பாக்கியம்‌ 
எங்கே?, 

ததா:பி = அப்படி இருப்பினும்‌, 

விங்ருதா = உலகப்‌ பிரஸித்தமான?, 

தே = உன்னுடைய, 

அனுகம்பா புன: = தயவு மட்டும்‌, 

மே = எனக்கு, 

ப்ரத்யாமாம்‌ = நம்பிக்கையை, 

காடயதி - ஏற்படுத்துகிறது. 


(கருத்துரை) தானாக மலரும்‌ தாமரைப்‌ புஷ்பத்தின்‌ அழகு வாய்ந்த உன்‌ 
பாதங்களை கனவிலாவது நான்‌ தெய்வச்‌ செயலாகவாவது பார்க்க நேரிடலாகாதா? 
அதற்குக்கூட நான்‌ கொடுத்து வைத்தவனில்லை. ஏனெனில்‌ நான்‌ அவ்விதமான 
பாபி. ஆனாலும்‌ உலகம்‌ புகழும்‌ உன்‌ கருணையைக்‌ கருணையைக்‌ கடைப்பிடித்துக்‌ 
கொண்டு கனவிலாவது அந்த திவ்ய தரிசனத்தின்‌ பாக்கியம்‌ எனக்குக்‌ கிடைக்கும்படி 
நீ அனுக்ரஹம்‌ செய்வாய்‌ என்று நான்‌ நம்பி ஆவலுடனிருக்கிறேன்‌. 


(விசேஷவுறை) க்வ என்று இரண்டு தரம்‌ கூறியது உன்‌ திருவடி தரிசன 
பாக்கியம்‌ கிடைப்பது மிகவும்‌ அரிது என்பதை உணர்த்துகிறது. 


* எள ரோ எகர *- 
நான்‌ எரர்‌ எனன ஸ்ர 
எள்‌ எ எண்‌ நோள்‌: கணா | 


avs TTT 
எண்ணி என்‌ ராஸ்‌ arf x21 


ஆத்மார்பண ஸ்துதி 
- உ பி*க்ஷா£சர்யாதி:காபட்யநிரூபணம்‌ . - 
பி4க்ஷாவ்ருத்திம்‌ சர பித்ருவனே பூ*கதஸங்கைரர்ப்‌*ரமேத£ம்‌ 
விஜ்ஞாதம்‌ தே சரிதமகி:லம்‌ விப்ரலிப்ஸோ: கபாலின்‌ | 


ஆவைகுண்ட“த்‌:ருஹிணமகி:லப்ராணிநாமீஸ்வரஸ்த்வம்‌ 
நாத: ஸ்வப்னே(அப்யஹமிஹ ந தே பாதஃபத்‌:மம்‌ த்யஜாமி ॥ 42 ॥ 


(பதவுரை) நீ பிக்ஷை எடுத்தல்‌ முதலியன கபடமாக ஏற்பட்டன என்று 
கூறுகிறார்‌. 


கபாலின்‌ = கபாலதாரியான சிவனே, 
பி*“க்ஷாவ்ருத்திம்‌ சர = பிச்சை எடுப்பதை அனுஷ்டி, 
பித்ருவனே ன்‌ சுடுகாட்டில்‌, 

பூ*குஸங்கைஃ: = பிசாசங்களுடன்‌, 

ப்‌ரம _ சுற்று (எனினும்‌), 

அகிலம்‌ இதம்‌ = இது எல்லாம்‌, 

விப்ரலிப்ஸோ: தே = ஏமாற்றும்‌ எண்ணமுடைய உன்னுடைய, 
சரிதம்‌ ன நடவடிக்கை (என்று), 
விஜ்ஞாதம்‌ = தெரிந்துவிட்டது, 
ஆவைகுண்டசத்‌ருஹிணம்‌ = விஷ்ணு ப்ரஹ்மா பர்யந்தமான, 
அகிலப்ராணினாம்‌ = எல்லா ஜீவராசிகளுக்கும்‌, 
ஈற்வர: த்வம்‌ = ஈசன்‌ நீ, 

நாத்‌ = ஓ ஸ்வாமி, 

ஸ்வப்னேபி = கனவிற்கூட, 

இஹ - இந்த ஜன்மத்தில்‌, 

அஹம்‌ = நான்‌, 

தே பாத“பத்‌“மம்‌ = உன்‌ சரணகமலத்தை, 

ந த்யஜாமி = விடமாட்டேன்‌. 


(கருத்துரை) நீ பிக்ஷை எடுப்பதானாலும்‌ சுடுகாட்டில்‌ சஞ்சரித்தாலும்‌ பூதங்க 
ளுடன்‌ கூடித்திரிந்தாலும்‌ மண்டை யோட்டைப்‌ பூண்டிருந்தாலும்‌ உன்‌ மகிமையை 
என்னிடமிருந்து மறைத்துவிட முடியாது. நீ எப்படி நடித்துக்காண்பித்தாலும்‌ நீதான்‌ 
கொசுகு முதல்‌ பிரமன்‌ விஷ்ணு முதலிய தேவதைகள்‌ பரியங்தம்‌ ஸகல 
பிராணிகளுக்கும்‌ அதிபதி. இதை நான்‌ அறிந்தவனாதலால்‌ நினைவுள்ளபோது 
மட்டுமல்லாமல்‌ ஸ்வப்னதசையில்‌ கூட உன்‌ சரணகமலங்களை நான்‌ விடவே 
மாட்டேன்‌. 


(விசேஷவுரை) 
qe எரர்‌ TAT 
ர எனச்‌ எண: | 


ஆத்மார்பண ஸ்துதி 


ணன்‌ எ: வர்‌ 
ராண Tf: ॥ 
யஸ்யானவத்‌:யம்‌ சரிதம்‌ மனீஷிணோ 
க்‌:௬ுணந்த்ய வித்‌:யாபடலம்‌ பி:பி“த்ஸவ: | 
நிரஸ்தஸாம்யாதிமயோ(அ)பி ய: ஸ்வயம்‌ 
பிமமாசசர்யாமசத்ஸதாம்‌” கதி: || 


என்று பாகவதத்தில்‌ கூறியதும்‌ ஈண்டு கவனிக்கத்தக்கது. 
- * Sara Card fafa * — 


ளாள்ர்‌ என்ன ௭: ஊஊ 
எளி எ எற்‌ என | 
னி ARTE 
ஏண்ளி 4 எ எ என்‌ ॥ ¥3 ॥ 
- உ ஈற்வரஸ்ய ஐஹ்வர்யம்‌' ஸற்ருதிஎித்‌:த-*ம்‌ . - 
ஆலேபனம்‌ ப“ஸிதமாவஸத:: ங்மமமானம்‌ 
அஸ்தீசனி தே ஸததமாப*ரணானி ஸந்து | 
நிதுமீற நிகி£லங்ருதிஸாரஸித்‌சத“ம்‌ 
ஜங்வர்யமம்பு£ஜப*வோ(அ)பி ச ந க்ஷமஸ்தே ॥ 43 ॥ 


(பதவுறை) ஈசனின்‌ பெருமை வேதஸித்தம்‌ எனக்‌ கூறுகிறார்‌. 


ஆலேபனம்‌ ப*ஸிதம்‌ = நீ பூசிக்கொள்ளுவது விபூதி, 
ஆவஸதம்‌ = உனதிருப்பிடம்‌, 
ற்மறானம்‌ த சுடுகாடு, 

தே ன்‌ உனக்கு, 

ஸததம்‌ = எப்பொழுதும்‌, 

ஆபரணம்‌ = அணியாக இருப்பன, 
அஸ்தினி = எலும்புகள்‌, 

ஸந்து = இவ்வாறு இருக்கட்டும்‌, 
ஈசா = ஈச்வரனே!, 

ஸகலலங்ருதி = ஸகல வேதங்களாலும்‌ ஸாரமென்று 
ஸாரஸித்‌:த-ம்‌ நிச்சயமாகத்‌ தெரிகிற, 

தே = உன்னுடைய, 

ஐஸ்வர்யம்‌ = ஈச்வரத்‌ தன்மையை, 
நின்ஹோதும்‌ = மறைக்க, 


ஆத்மார்பண ஸ்துதி 


அம்பு ஐ ப*வோபிச = ப்ரஹ்மாவும்‌, 
ந க்ஷம: முடியாதவர்‌. 


(கருத்துரை) சாம்பலைப்‌ பூசி சுடுகாட்டில்‌ வசித்து எலும்புமாலை பூண்டு நீ 
ஏழைக்‌ கோலத்தை ப்ரகடனம்‌ செய்தாலும்‌ ஸகல வேதங்களாலும்‌ உபநிஷத்துக்க 
ளாலும்‌ தீர்மானமாய்‌ கோலஷிக்கப்படும்‌ உன்‌ ஜச்வர்யத்தை மறைக்கும்‌ திறமை 
ப்ரஹ்ம தேவனுக்கும்‌ கிடையாது. 


(விசேஷவுறை) சுருதி பாரஸித்தம்‌ என்று ஒரு பாடம்‌ உண்டு. ப்ரஹ்மதர்க்க 
ஸ்தவத்தில்‌ 


ளன எனி ணர்‌ TATA எண | 
எ Ro 19௭௭௭ TTT, என: ஊர்‌ எனின்‌ ॥ 


தக்‌: தே தவாக்ஷிநயனேன சராசரே(ஆஸ்மின்‌ த்வத்தோ(அ)கி2லம்‌ 
புவனமேவ மஹாங்மமானம்‌ | 

தத்ர ஸ்தி-திம்‌ விபுசத*-நாத தவாஸஹாயாம்‌, ஸந்த: 
மற்மறயானவஸதிம்‌ ஸமுதாசஹரந்தி ॥ 


ஸகல ஸம்ஹார காலத்தில்‌ ஒருவகை ஈசனிருக்கும்‌ நிலையை மஹாச்மசான 
வாஸி என்ற சொல்‌ உணர்த்துவதாகக்‌ கூறுகிறார்‌. சிவபுராணத்தில்‌ எலும்புகள்‌ 
விஷ்ணுவினுடையன என்பது விரிவாகக்‌ கூறப்படுகிறது. வேதங்களைக்‌ கவர்ந்து 
சென்ற ஸோமகா ஸுரனைக்‌ கொன்று மத்ஸ்யரூபத்துடன்‌ அட்டஹாஸம்‌ செய்த 
விஷ்ணுவை குஹன்‌ சிக்ஷித்தான்‌. அவர்‌ தன்னுடைய நேத்ரவலய ரூபமான 
எலும்பைக்‌ கொடுத்தார்‌. செறுக்குற்ற ஆதி கூர்மம்‌ கணேசனால்‌ துன்புறுத்தப்பட்டு 
தனது முதுகு கபாலாஸ்தியைக்‌ கொடுத்தார்‌. வீரபத்ரனால்‌ பீடிக்கப்பட்ட ஆதி வரா 
ஹம்‌, தெத்துப்பல்லைக்‌ கொடுத்தார்‌. சரபத்தினால்‌ ஹிம்ஸிக்கப்பட்ட ந்ருஸிம்ஹன்‌ 
தனது தோலையும்‌ ஆகாசபைரவரால்‌ சிக்ஷிக்கப்பட்ட திரிவிக்ரமன்‌ வீணா தண்டத்‌ 
தையும்‌ கொடுத்தார்‌ என்பது சிவபுராணம்‌. பிக்ஷாடனம்‌ தாருகாவன மஹர்ஷிகளு 
க்கு ஜ்ஞானோபதேசம்‌ செய்யவென்பது ப்ரஸித்தம்‌. சவேதாச்வதரோபநிஷத்‌, சங்கர 
ஸம்ஹிதா, ஸனத்குமார ஸம்ஹிதா, சிவபுராணம்‌ முதலியன ஈசனுக்கு உள்ள 
குணாதிசயங்களைக்‌ கூறுகின்றன. 


வாளன்‌ ஏசி, ஏனாம்‌ எ ஏனா என: ர: - 
ஈறாவாஸ்யமிதம்‌ ஸர்வ, ஸர்வவ்யாபீ ஸ பகவான்‌ 
தஸ்மாத்ஸர்வக3த: ஸிவ: - 


என்பது உபநிஷத்‌. 


ஆத்மார்பண ஸ்துதி 


ணு ௭ ஏியாகாளகளாா ॥ 8 ॥ 
- உ ஸிவானுசரப்‌“ர௬ு'த்யபா“வாப்‌“யர்தசனம்‌ . - 


விஹர பித்ருவனே வா விங்வபாரே புரே வா 
ரஜதகி:ரிதடே வா ரத்னஸானுஸ்தஃலே வா | 

திற ப*வது£பகண்டசம்‌ தே£ஹி மே ப்‌*௬'த்யபா“வம்‌ 
பரமமிவ தவ ஸ்ரீபாது:காவாஹகானாம்‌ ॥ 44 ॥ 


(பதவுரை) 

பித்ருவனே வா விஹர - நீ சுடுகாட்டில்‌ சஞ்சரித்தாலும்‌ சரி, 

விங்வபாரே புரே வா = ஸகலபுவனங்களுக்கு அப்பாலுள்ள உன்‌ 
லோகத்தில்‌ நீ வளித்தாலும்‌ சரி, 

ரஜதகிஃரிதடே வா = வெள்ளிமலையான கைலாஸத்திலானாலும்‌ சரி, 

ரத்னஸானுஸ்தச*லே வா - அல்லது ரத்ன தாழ்வரையுடன்‌ கூடிய 
மேருமலையிலானாலும்‌ சரி, 

ஹே பரமறிவ = ஏ பரமசிவனே, 

ப“வது:பகண்ட-ம்‌ = உன்‌ சமீபத்திலிருத்தலை, 

திம = எனக்கு ஏற்படுத்து, 

தவ = உன்னுடைய, 

ஸ்ரீபாது: காவாஹகானாம்‌ - பாதுகைகளைத்‌ தாங்கும்‌ நந்தி பிருங்கி 
முதலியவர்களுக்கு, 

ப்‌“௬த்யபா“வம்‌ = ஸேவகனாயிருத்தலை, 

மே தேஹி ட்‌ எனக்கு கொடு. 


(கருத்துரை) நீ சுடுகாட்டில்‌ வஸித்தாலும்‌ சரி அல்லது 224 புவனங்களுக்கு 
அப்பாலுள்ள உன்‌ லோகத்தில்‌ வசித்தாலும்‌ சரி. நீ கைலாஸத்திலோ மேரு மலை 
யிலோ இருந்தாலும்‌ சரி. நீ எங்கிருப்பினும்‌ உன்‌ சமீபத்தில்‌ சிச்ரூஷை செய்து 
கொண்டிருக்கும்‌ பக்தர்களின்‌ அடிமையாக என்னை ஏற்படுத்து. 


(விசேஷவுறை) அடியார்க்குமடியேன்‌ என்றது தேவாரம்‌. 


ஆத்மார்பண ஸ்துதி 
-* எள்ளி கார * - 


எள்‌ எரர்‌ கொன்ன: 

ர ளார்‌ TTT எரரான | 
ணகி எண என 

கண்‌ எாணா: கண்‌ ஏ: ॥ x ॥ 


- * அர்தசவாத*ஸ்துதாமரானீங்வரத்வகதசனம்‌ . - 


விவித*மபி குணெளகஃும்‌ வேத:யந்த்யர்த:வாதா:: 
பரிமிதவிப*வானாம்‌ பாமராணாம்‌ ஸுராணாம்‌ | 
தனுஹிமகரமெளலே தாவதா தத்பரத்வே 
கதி கதி ஜகசதீ£மமா: கல்பிதா நோ பஃவேயு: ॥ 45 ॥ 


(பதவுறை) அர்த்த வாதத்தினால்‌ துதிக்கப்பட்டவர்கள்‌ ஈசனல்லர்‌ என்கிறார்‌. 


தனுஹிமகரமெளலே = இளம்‌ பிறையை முடியிற்‌ சூடியவரே, 

பரிமிதவிப*வானாம்‌ = கணக்கிடப்படும்‌ பெருமை வாய்ந்த, 

பாமராணாம்‌ = அஜ்ஞானிகளான, 

ஸுராணாம்‌ = தேவர்கள்‌ விஷயத்தில்‌, 

அர்த்த” வாதா: = வேதங்களின்‌ தாற்காலிகப்‌ புகழ்ச்சிகள்‌, 

விவித“மபி குணெளகமம்‌ - பற்பலவிதமான குணவிசேஷங்களை, 

வேதஃயந்து = விளம்பரப்படுத்தட்டும்‌, 

தாவதா = அந்தக்‌ காரணத்தைக்‌ கொண்டே, 

தத்பரத்வே = அந்த தேவர்களுக்கு உன்னைவிட உயர்ந்த 
ஸ்தானமானது கிடைத்து விடுமானால்‌, 

கதி கதி ஜகசதீபரா: = எத்தனை எத்தனை ஜகதீசர்கள்‌, 

கல்பிதா = ஏற்படுத்தப்‌ பட்டவர்களாக, 

நோ ப*வேயு: = ஆகமாட்டார்கள்‌. 


(கருத்துரை; பரமேசுவரன்‌ ஒருவனே ஒழியப்‌ பல பேர்கள்‌ இருப்பது 
அஸாத்யம்‌. அந்த ஒருவனுக்கு உட்பட்டே மற்றவர்கள்‌ ஆட்சி நடத்துவது கிரமமா 
கும்‌. இல்லையேல்‌ உலகங்களுக்குக்‌ கேடு விளையும்‌. ஆனால்‌ உன்னைத்‌ தவிர 
மற்ற விஷ்ணு முதலிய தேவதைகளின்‌ பெருமைகளை விரிவாய்‌ வர்ணிக்கிறார்‌ 
களே என்றால்‌ அவ்வித வர்ணனைகள்‌ அர்த்தவாதங்கள்‌ ஆகின்றன. அவை 
தாற்காலிகமான ஸ்துதிகள்‌. முடிவான தீர்மானத்தைக்‌ குறிக்கின்றனவாகமாட்டா. 
ஸர்வேச்வரனான உன்னைத்‌ தவிர மற்ற தேவர்கள்‌ ஒரு வரம்புடன்‌ கூடிய 
மகிமையைப்‌ பெற்றவர்களே. அவர்கள்‌ தவறுகளைச்‌ செய்பவர்களாயும்‌, அந்தப்‌ பாப 
பயன்களை அடைபவர்களாயு மிருக்கிறார்கள்‌. ஆதலால்‌ அவர்கள்‌ பாமரர்கள்‌. நீயோ 


ஆத்மார்பண ஸ்துதி 
ஞான கலைக்கு அடையாளமான சந்திரகலையை தரித்தவன்‌. அளவற்ற தடையற்ற 


மகிமை வாய்ந்தவன்‌. 


(விசேஷவுரை) 


ணை வ்ளனா ய — 

ஜ்ஞானசந்த்‌:ரகலா௲ட:ம்‌ தஃமதி£க்‌*பாசஹுமண்டஃலம்‌ - 
என்பது ஆகமம்‌. அர்த்தவாதங்கள்‌, நிந்தை, ஸ்துதி, ப்ரக்ருதி, புராகல்பம்‌ என்று 
பலவகைப்படும்‌. 

ன என வள: எல்‌ VT | 

எனிர்‌ எரர்‌ என எள்‌ ஈன: ॥ 

ிவஸ்ய பரதத்த்வஸ்ய ஸ்வபா“வ: ஸகலம்‌ மருக | 


தத்‌5தீ*னம்‌ ததான்யேஷாம்‌ இதி தத்த்வவிதா”ம்‌ ஸ்திதி: ॥ 


என்பதனால்‌ மற்ற தேவர்களின்‌ மஹிமை அளவுக்கடங்கியது என்பது புலனாகும்‌. 
விருத்திரஹத்தி, கெளதம பத்னி தர்ஷணம்‌ முதலியவற்றால்‌ இந்திரன்‌ பாபத்தை 
யும்‌, அதன்‌ பயனையும்‌ அடைந்தான்‌ என்பது பிரசித்தம்‌. ப்ரஹ்மா, விஷ்ணு முதலிய 
தேவர்களும்‌ அவ்விதமே. 


ணா என்‌ ௭௭ ணை ளா 
WTA: னார்‌ எ: எனா ॥ ¥& ॥ 
உப்‌? ரஹ்மாதி:பி:: நிஷ்க்ரு'ஷ்டம்‌' மிவபாரம்யம்‌ - 
ப:லமப:லமமீஷாம்‌ ப:ல்பஃஜானாம்‌ விசிந்த்யம்‌ 
கத:மபி மிவ காலக்ேபமாத்ரப்ரதாசனை: | 
நிகி£லமபி ரஹஸ்யம்‌ நாத: நிஷ்க்ருஷ்ய ஸாக்ஷாத்‌ 


ஸரஸிஜப*வமுக்‌ஃ-யை: ஸாதி*தம்‌ ந: ப்ரமாணம்‌ ॥ 46 ॥ 


(பதவுரை) ப்ரஹ்மா முதலியவர்களால்‌ சிவ பரத்துவம்‌ தீர்மானிக்கப்பெற்று 
ள்ளது. 


இத 


ஆத்மார்பண ஸ்துதி 


ஸிவ = சிவபெருமானே, 

பால்பாஜானாம்‌ அமீஷாம்‌ = துர்பலர்களான இந்த தேவர்களின்‌, 

பலம்‌ = பலமும்‌, 

அப்‌:லம்‌ = பலமற்ற தன்மையும்‌, 

கத₹மபி = வெகு சிரமப்பட்டு, 

காலக்ஷேபமாத்ரப்ரதா*னை: = பொழுது போக்குவதிலேயே முக்கிய 
நோக்கமுடையவர்களால்‌, 

விசிந்த்யம்‌ த ஆராய்ச்சி செய்யப்படவேண்டியது, 

நாத? = ஸ்வாமி, 

நிகி:லமபி ரஹஸ்யம்‌ ன்‌ வேதபுராணங்களின்‌ ஸர்வ ரஹஸ்யத்‌ 
தையும்‌, 

நிஷ்க்ருஷ்ய = கடைந்தெடுத்து (ஒருங்கே திரட்டி), 

ஸாக்ஷாத்‌ = நேராக ப்ரஹ்மா முதலியவர்களாலேயே, 

ஸரஸிஜபஃ“வமுக்கசயை: 

ஸாதிச*தம்‌ ள்‌ எது ஸாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுவே, 

ந: ப்ரமாணம்‌ த எமக்குச்‌ சான்று. 


(கருத்துரை; தேவர்களின்‌ பரஸ்பர பலாபலங்களை ஆராய்ச்சி செய்து 
கொண்டு பொழுது போக்கிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ பலர்‌. அப்படி வீண்‌ பொழுது 
போக்க எனக்கு அவசியமில்லை. கர்ம, உபாஸனா, ஜ்ஞான காண்டங்களின்‌ பரம 
ஸித்தாந்தத்தைப்ரஹ்மா முதலியவர்கள்‌ கடைந்து எடுத்துத்‌ தெளிவாய்‌ உரைத்து 
விட்டபடியால்‌ நான்‌ அவர்களின்‌ வாக்கியத்தைக்‌ கடைப்பிடித்துக்கொண்டு 
உன்னைச்‌ சரணமடைவதே கதி என்பதை அறிந்திருக்கிறேன்‌. 


(விசேஷவுரை) 
என ளி கன்‌ 
ந வா ஓஜீயோ ருத்ர த்வத*ஸ்தி 
என்று வேதம்‌. “எல்லோரையும்‌ விட ஈசன்‌ பலவான்‌” எனபதை உணர்த்துகிறது. 


௭௭௪ Eft 1 WATAATE: ணொ 18 ॥ 


மாயாபஃலேனைவ ஹரிம்‌ ரிவேன ஸமானமாஹு: புருஷாத*மா ஹி ॥ 
என்பது ப்ரஹ்மகீதை. மேலும்‌ 
எண்ண aft: 


எள்ளை எணண: VHT Ta என்‌ 


பரமறிவஸமுத்‌:ரே(அ)ஹம்‌ ஹரி: 
ஸர்வதேோவா மனுஜபமறம்ருகா5த்‌:யா: மர்கரா ஏவ ஸத்யம்‌ 


என்று 


ஆத்மார்பண ஸ்துதி 
கூறியுள்ளது. 
: ஊண்‌ ரர்‌ எணர்‌ Te 
விமலமதிபி*ரேவம்‌ வேத:?வேதா₹ந்தநிஷ்டை:: 
ஹ்ருதஃயகுஹரநிஷ்டம்‌ வேதிதும்‌ றக்யதே ஹி 


என்றும்‌ ப்ரஹ்மகீதை. 


- * இபன ௭௭ 3 ஊன * - 

எரக்ன: எளளளரிம்‌ எரர்‌ 

uz [ள்ள ஏ என TT | 
எஊனினள்‌ we Beta a 

ரக 9: எரி என ॥ Xo ॥ 

- உ ஸிவபதாப்‌£ஜமந்தரா நான்யத்ர மே ஸ்பூஹா . - 

ந கிஞ்சின்மேனே(அ)த: ஸமபி*4லஷணியம்‌ த்ரிபுவனே 

எப்‌ுகசம்‌ வா து::க₹ம்‌ வா மம ப*வது யத்‌5பா*வி ப“க₹வன்‌ | 
ஸமுன்மீலத்பாதோ ரஹ குஹரஸெளபா“க்‌:யமுஷி தே 


பத5த்‌:வந்த்‌”: வே சேத: பரிசயமுபேயான்மம ஸதா? ॥ 47 | 


(பதவுரை சிவனது திருவடியன்றி வேறிடம்‌ எனது விருப்பமில்லை 


என்கிறார்‌. 

த்ரிபுவனே = மூன்று உலகங்களிலும்‌, 

அத: = இதைக்‌ காட்டிலும்‌, 
ஸமபி*4லஷணீயம்‌ = விரும்பத்தகுந்ததாக, 

ந கிஞ்சின்மேனே = நான்‌ எதையும்‌ மதிக்க வில்லை, 
பகவன்‌ = ஈச்வர! 

எபுகசம்‌ வா து::க₹ம்‌ வா - சுகமோ துக்கமோ, 

மம = எனக்கு, 

யத்‌:பா“வி = பிராரப்தவசமாய்‌ எது வரக்கூடியதோ, 
பவது = அது வரட்டும்‌, 

ஸமுன்மீலத்பாதோ: = மலர்ந்த தாமரைப்பூவின்‌ உட்புறத்தின்‌ 
௬ஹ குஹரஸெள அழகைத்‌ திருடும்‌, 

பா“க்‌:யமுஹஷி 

தே பதத்‌:வந்த்‌” வே = உன்னிரு பாதங்களில்‌, 

மம சேத: = என்‌ மனம்‌, 


ஆத்மார்பண ஸ்துதி 


ஸதா = எப்பொழுதும்‌, 
பரிசயம்‌ = நட்பை 
உபேயாத்‌ = அடையட்டும்‌. 


(கருத்துரை; எனக்கு இம்‌ மூன்று லோகங்களிலும்‌ வேண்டக்‌ கூடியது 
மற்றொன்று மில்லை. கர்மவசமாய்‌ சுகமோ துக்கமோ எது வரவேண்டிய பிராப்தி 
யோ அது வரட்டும்‌. அதைப்‌ பற்றி நான்‌ கவலை கொள்ள வில்லை. நான்‌ வேண்டு 
வது ஒன்றே தான்‌. எப்பொழுதும்‌ என்மனம்‌ மலர்ந்த தாமரையின்‌ உட்புறம்‌ போல்‌ 
அழகு மிகுந்த உன்‌ இருசரணங்களில்‌ ஈடுபடட்டும்‌. 


(விசேஷவுரை) 


ஏண்ணா ளி எ எனி: ர எ AT எ எள ௪ | 
Ua ToT: ஈண்‌ எண்ணா: எனின்‌ எளி a TATE: ॥ 


ஐஸ்வர்யமத்‌:ரயமனுபாதி“மதீ ச லக்ஷ்மீ: மெளர்யம்‌ 
ச வீர்யயமஸ்‌ ச விராகசதா ச | 

ஏதே குணா: ஷட£ஃபி தே ப“க*ஸஞ்ஜ்ஞயோக்தா;, 
ஸந்தீத்யனேன ப*க:வானிதி தே நிராஹு: ॥ 


என்பது சுதர்சனாசாரயார்‌ வாக்கு. மற்ற தேவர்களை பகவான்‌ என்ற சப்தம்‌, 
அடைமொழியுடன்‌ கூடியே சுக்ரபகவான்‌, சூரியபகவான்‌ என்று உணர்த்தும்‌. 
ரிஷிகளுக்கும்‌ ஏனைய தேவர்களுக்கும்‌ பொருந்துமாறு 

seated எஎர்‌ க எரா Ti TT | 

எ என்‌ எ ஏ என எனன 11 || 

உத்பத்திம்‌ நிதசனம்‌ சைவ பூ4தாநாமா கதிம்‌ கதிம்‌ | 

வேத்தி வித்‌:யாமவித்‌:யாம்‌ ச ஸ வாச்யோ பஃ*கசவா நிதி ॥ 


லக்ஷணம்‌. புராணங்களில்‌ கூறப்பட்டுள்ளது 


0௮0 என வி என: 19: | 
ள்ளி எரர்‌ ளா ஊிறா ॥ 

ஐய்வர்யஸ்ய ஸமக்‌சரஸ்ய வீர்யஸ்ய யமஸ: ஸ்ரிய: | 
ஜ்ஞானவைராக்‌:யயோங்சாபி ஷண்ணாம்‌ ப*க: இதீரணா ॥ 


என்ற லக்ஷணம்‌ சிவபெருமானுக்கே பொருந்தும்‌. 


ஆத்மார்பண ஸ்துதி 


அன ஏ கரிகம்‌ி 
௭ ௭? ATA ளள்ணனளி ॥க ॥ 


- உ ஹீனஸ்துத்யுச்சி£ஷ்டபா“வக்ஷமாபணம்‌ . - 


உதசரப*ரணமாத்ரம்‌ எமாத்‌4யமுத்‌தி3ற்ய நீசே- 
ப்வஸ்க்ருது:பனிவத்‌சதா*மாஹிதோச்சிஷ்டபாஃவாம்‌| 
அஹமிஹ நுதிபஃங்கீமர்பயித்வோபஹாரம்‌ 
தவ சரணஸரோஜே தாத ஜாதோ(அ)பராதீ* ॥ 48 ॥ 


(பதவுரை) நீசர்களைத்‌ துதித்து தாழ்மை யடைந்த நாவால்‌ உன்னைத்‌ துதித்த 
குற்றத்தை மன்னிக்க வேண்டுமென பிரார்த்திக்கிறார்‌. 


தாத = அப்பா, 

உத:₹ரப“ரணமாத்ரம்‌ = வயிற்றை நிரப்பும்‌ பலனை மட்டும்‌, 
ஸாத்ஃய 

உத்‌சதி:ங்ய = உத்தேசம்‌ செய்து, 

அஸக்ருத்‌ = அடிக்கடி, 

நிசேஷு = அல்பர்கள்‌ விஷயத்தில்‌, 
உபநிப£த்‌*தா*ம்‌ = சுலோக ரூபமாய்‌ அமைக்கப்பட்டு அதனால்‌, 
ஆஹிதோச்சி-ஷ்ட [_ - உச்சிஷ்டம்‌ என்ற தன்மையை 
பா“வாம்‌ அடைவிக்கப்பட்ட, 

நுதிபஃங்கீம்‌ = ஸ்தோத்திரத்தை, 

தவ = உன்னுடைய, 

சரணஸரோஜே = திருவடித்‌ தாமரையில்‌, 

உபஹாரம்‌ ன்‌ காணிக்கையாக, 

அர்ப்பயித்வா ன்‌ அர்ப்பணம்‌ செய்துவிட்டு, 

அஹம்‌ = நான்‌, 

அபராதி ஜாத: = அபராதம்‌ செய்தவனானேன்‌. 


(கருத்துரை) ஸ்வாமி! நான்‌ இங்கு உன்னைத்‌ துதிக்ககும்‌ முன்‌ எவ்வளவோ 
அதமர்களை இந்த வாக்கினால்‌ துதித்திருக்கிறேன்‌. வயிறு வளர்ப்பதற்காக அல்பர்‌ 
களைத்‌ துதித்த வாக்கினால்‌ உன்னைத்‌ துதிப்பது பெரிய அபராதமாகும்‌. நிந்திக்கத்‌ 
தக்க காரியத்தில்‌ ஈடுபட்டிருந்த என்‌ வாக்கு அசுத்தமாகிவிட்டது. அதை இப்போது 
உன்‌ விஷயத்தில்‌ பிரயோகிப்பதனால்‌ நான்‌ செய்யும்‌ அபராதத்தை நீ க்ஷமித்துக்‌ 
கொள்வாயா? 


100 


ஆத்மார்பண ஸ்துதி 


(விசேஷவுறை) வர்ணம்‌, ஆச்ரமம்‌ வயது, கர்ம, நிலை முதலியவற்றால்‌ 
குறைந்தவர்களாயினும்‌, பொருளின்‌ நிமித்தம்‌ துதித்ததால்‌ வாக்கு அசுத்தமாயிற்று 
என்றார்‌. 


- * எனா எள +— 
qe என ௭ TATE 
Te எனா எளி | 


எள Ta எள da: 
ஊனா: எறர்‌ எளி ॥ 55 ॥ 


- உ ஸர்வாபராத“க்ஷமாபணம்‌ . - 


ஸர்வம்‌ ஸதாசிவ ஸஹஸ்வ மமாபராத*ம்‌ 
மக்‌“னம்‌ ஸமுத்‌:த*ர மஹத்யமுமாபதசப்‌:தெள” | 
ஸர்வாத்மனா தவ பதாசம்பு£ஜமேவ தீன: 
ஸ்வாமின்னனன்யமரண: மரணம்‌ க:தோ(ஆஸ்மி ॥ 49 ॥ 


(பதவுறை) எல்லாக்‌ குற்றங்களையும்‌ பொறுக்க வேண்டுகிறார்‌. 


ஸதா:மறிவ = ஏ சதாசிவமே, 

ஸர்வம்‌ மம அபராதம்‌ - என்னுடைய எல்லா அபராதங்களையும்‌, 
ஸஹ்ஸ்வ = பொறுத்துக்கொள்‌, 
ஆபத:ப்‌₹தெள* = ஆபத்துக்கடலில்‌, 

மக்‌*னம்‌ = மூழ்கின, 

அமும்‌ = இந்த என்னை, 

ஸமுத்‌சத*ர = கை தூக்கிவிடு, 

ஸ்வாமின்‌ = ஸ்வாமியே, 

தன: (அஹம்‌) = எளிய நான்‌, 

அனன்ய மாரணம்‌ த வேறு அடைக்கல மற்றவனாய்‌, 
ஸர்வாத்மனா என்‌ முழுத்‌ தீர்மானத்துடன்‌, 
தவ = உன்னுடைய, 

பதாம்பு£ஜமேவ = திருவடித்‌ தாமரையையே, 
மரணம்‌ க:தோஸ்மி = சரணமடைந்திருக்கிறேன்‌. 


(கருத்துரை) என்‌ அபராதங்களை யெல்லாம்‌ பொறுத்துக்கொண்டு என்னை 
இந்த ஆபத்துக்களினின்றும்‌ நீ கைதூக்கி விடுவாயாக. ஸதாசிவ! எளியவனா ஹே 
கிய நான்‌ எல்லாப்பற்றுகளையும்‌ விட்டு வேறு சிந்தனை யில்லாமல்‌ என்னை நீயே 
காப்பாய்‌ என்று நம்பி உன்னையே சரணமடைந்து விட்டேன்‌. 


101 


ஆத்மார்பண ஸ்துதி 


(விசேஷவுறை) ஈண்டு ஆபத்து என்று ஸம்ஸார துக்கத்தைக்‌ குறிப்பிடு 
கிறார்‌. உலக ரீதியில்‌ அவர்கள்‌ பெரியவர்‌ எனினும்‌, தன்னுடைய வித்யேச்வர பதவி 
யைத்‌ திரும்பவும்‌ பெறுவதற்கு ஈசனது கிருபை வேண்டப்படுவதால்‌ அதைப்‌ 
பெறவே எளியவன்‌ என்று தன்னைக்‌ குறிக்கிறார்‌. 


ட்ப மடம்‌ 
ஏத எளி : ஈ௧௭௭௮ஏ எனை: | 
aa TH ணா்க Ta AMT TUET 
க்ஸ்‌ எ Fraud faz UT ॥ 


சித5ம்ப:ரமித:ம்‌ புரம்‌ ப்ரதிச£த மேவ புண்யஸ்த₹லம்‌ 

எஸுதாங்ச வினயோஜ்ஜ்வலா: ஸுக்ருதயங்ச கங்சித்க்ருதா: | 
வயாம்ஸி மம ஸப்ததேருபரி நைவ போ*கே: ஸ்ப்ருஹா 

ந கிஞ்சிதஃபி சிந்தயே மிவபதச£ம்‌ தி5த்‌:௬க்ஷே பரம்‌ ॥ 


என்று தீக்ஷிதர்‌ அவர்களே கூறுகிறார்கள்‌. 
- * Taf A ஏரோ * - 
௮ டே 

ண்ண ளன 

அனாள்‌ எ எள ATTY | 

வின எ 0 கார சார ॥ 6௦ ॥ 

- உ ஸ்துதிஸமர்பணபூர்வகம்‌' ப்ரார்தசனா . - 
ஆத்மார்பணஸ்துதிரியம்‌ ப*க£வநிப£த்‌சதா* 

யத்‌£யப்யனன்யமனஸா ந மயா ததா:பி | 
வாசாபி கேவலமயம்‌ மாரணம்‌ வ்ருணீதே 


தீனோம்‌ வராக இதி ரக்ஷ க்ருபாநிதே* மாம்‌ ॥ 50 ॥ 


(பதவுரை) ஸ்துதியை ஈசனிடம்‌ ஸமர்ப்பணம்‌ செய்து வேண்டுகிறார்‌. 


ப*க*வன்‌ = ஓ ஈச்வர, 
இயம்‌ = இந்த, 
ஆத்மார்பணஸ்துதி = ஆத்மார்ப்பண ஸ்துதியானது, 


மயா = என்னால்‌, 


102 


ஆத்மார்பண ஸ்துதி 


அனன்ய மனஸா வேறு விஷயங்களிலிருந்து கட்டுப்படுத்தப்பட்ட 


மனதுடன்‌, 
யத்யப்பின நிப“த்‌“தா” = இயற்றப்படவில்லை, 
ததா£பி = அப்படியிருப்பினும்‌, 
க்ருபாநிதே”* = தயாநிதியே, 
அயம்‌ தீன: சராக: = இவன்‌ எளியவன்‌ அற்பன்‌, 
வாசா கேவலம்‌ = வெறும்‌ வார்த்தையினால்‌ மட்டுமாவது, 
சரணம்‌ வ்ருணீதே = சரணத்தை வேண்டுகிறான்‌, 
இதி ன்‌ என்ற காரணத்தைக்கொண்டு, 
மாம்‌ ரக்ஷ ன்‌ என்னை ரக்ஷிக்க வேண்டும்‌. 


(கருத்துரை) நான்‌ ஏகாக்ரசித்தனாக இருந்து இந்த ஆத்மார்ப்பண ஸ்துதியை 
இயற்றவில்லை எனினும்‌ தயாநிதியே! ஸ்துதி ரூபமான வார்த்தைகளை மனமுரு 
காமல்‌) மட்டுமாவது சொல்லுகிறானே என்று கருணை புரிந்து என்னை ரக்ஷிப்பா 
யாக. 


(விசேஷவுறை) நீ தயாநிதி; ஆதலின்‌, நான்‌ எவ்விதம்‌ பிரார்த்தனை செய்தா 
லும்‌ பயன்‌ அளிப்பாய்‌ என்பது தோன்ற கிருபாநிதே என்று ஸம்போதனம்‌ செய்தார்‌. 


முற்றிற்று. 


103 


